கணபதி துணை . 
இராமநாதபுரம் சமஸ்தான வித்துவான் 
சர்க்கரைப்புலவர் 

குமாரர் 
சாந்துப்புலவரியற்றிய 
குன்றக்குடி யென வழங்கும் 


மயூரகிரிக்கோவை 


பல கனவான்களுடைய விருப்பத்தின்படி 

இந்நூலாசிரியர் மரபிலுதித்தவராகிய 
கோடகுடிச் சேதுப்புலவர் குமாரரும் , 

ஆலங்காடு 
ஸ்ரீமத் . ராம . சிதம்பர செட்டியாரவர்கள் 

மாணாக்கருளொருவரும் 
மன்னார்குடிப் பின்ட்லே காலேஜ் 

தலைமைத் தமிழ்ப் பண்டிதருமாகிய 
சர்க்கரை இராமசாமிப் புலவரால் 

அரும்பதவுரை யியற்றித் 
திருவாவடுதுறை யாதீன வித்துவானும் 
மதுரைத் தமிழ்ச்சங்கத்துச் சைவ நூற் 

பரிசோதகருமாகிய 
ஸ்ரீமத் . சே . ரா . சுப்பிரமணியக் கவிராயரவர்களாற் 

பார்வையிடப்பெற்றுத் 


S. 


ISALIN 


தஞ்சாவூர் 
கல்யாண சுந்தர முத்திராசாலைமற் 
பதிப்பிக்கப்பெற்றது. 

235.02 


V. 


இதன் விலை ரூ 


KS 


ADRAS ! 


1908 . 
( Copy Right . ) 


PREFACE . 


Few of the educated classes are unaware that a 
valuable mine of Tamil literature lies buvied in manus . 
( ripts which by their age are fast approaching dissolui 
tion . The value of printing and publishing such 
manuscripts cannot be overestimated . As a pioneer in 
this direction followed only by strnggling instances 
here and there comes Mahamahopadyaya V. Saminatha 
Aiyar Ivergal the talentei Tuil Scholar of the day. 
One should admit that it is high time that more people 
should follow his noble exampl " any lasting good is to 
be done to the Tamil country. is gratifying to note 
that Mr. Sarkarai Ramasawmy Pulavar, the senior 
Tamil Pandit of the Findlay (dollege, Mannugudi, 
Tanjore District,has come forward to publish the present 
work with an invaluable annotation . No one can deny 
that the Pulavar s work in this respect is worthy of 
emulation by others . 

2. The author of this work- Mayuragiri Kovai 
is Santhu Pulavar, a well known Poctical genins, who 
lived in the latter part of the 18th century. Ile was the 
illustrious son of Sarkarai Pulavar , the famous court Poet 
of the Raja of Ramnad and appears to have enjoyed care . 
privileges under the renowned Ruler,Marutha Pandyan , 
at Sivaganga of the Madura District, at whose request 
this beautiful poem was composed in honor of Sree , 
Subramaniaswami at Mayuragiri, otherwise known as 
Kundrakudi. The work is a good specimen of the poet s 
versatile genius and is next to none ofits kind in diction 
and style except to Tirukkovaiar of Manickavasagar . 


VI 


It consists of 535 stanzas replete with figurative 
language and the readers will be struck with admiration 
at the masterly way in which the author has conformed 
the work to the niceties of the Rules of Agapperul 
Ilakkanam . To those who have a tiun to the study of 
Tamil literature the work will afford ample food for 
thought. 

3. The right to publish this interesting work with 
useful annotation has been and is rightly reserved to 
this gifted young Pandit who is a lincal descendant of 
the author. The Pandit has combined in his poetical 
talent, musical taste , polished manners, sweet temper 
and true picty, and does credit to the family of poets 
to which he belongs. The publication of the work is a 
monentous task for which the Pandit deserves much 
praise . The readers will doubtless be able to realize 
the amount of thought and enthusiastic labour which 
the Pandit has bestowed upon the work . The annota 
tions have been approved and appreciated by eminent 
Scholars of the Tamil Sangan . 


E. SINGARAVELU MUDALIAR , 
Stationary Sub - Magistrate, 

Mannargudi. 


கணபதி துணை . 


மு க வுடரை 


23 குருவணக்கம் . 


வெ 


( 679 

ண்பா . 
ஐங்கரனை யாறுதலை யான வனை யாறிரண்டு 
செங்கரனை யன் பிற் றியானித்தா - ருங்கருணை 
காட்டியெமை யாளாலங் காட்டுச் சிதம்பரமால் 
தாட்டுணையைச் சென்னிமுடித் தாம் . 


லக்கண 


கோவையென்பது தமிழ்ப்பாஷைக்குரிய தொண் லூற்றாறு 
வகைப்பிரபந்தங்களுள் ஒன்று , காட்சி முதலிய துறைகளை நிர்ல் 
படக்கோக்கப் பெற்றதென்பதிம் மொழியின் பொருள் . இது 
ஐந்து இலக்கணங்களுள் பொருட் பகுதியாகிய அகப்பொருளி 

ரத்திற் கிலக்கியமாக வமைந்துள்ளது . குறிஞ்சி முதலிய 
வைந்திணைக்குமுரியவாகப்பண்டைப் பெரியோர்கள் விதித்த முதற் 
பொருள் , கருப்பொருள் , அரிப்பொருள் , முகமாகத்தலைவன் றலை 
விகளுடைய வொழுக்கங்களை யுலகவழக்கஞ் செய்யுள் வழக்க 
மென்னுமிரண்டுக்குமியைய நன்றாகத் தெரிவிப்பது . இதிலுள்ள 
வகப்பொருளமைதிகள் தொல்காப்பியம் , இறையனாரகப்பொ 
ருள் , இலக்கணவிளக்க முதலிய நூல்களிற் பரக்கக் காணலாகும் . 

மயூரகிரிக்கோவை யென்பது மயூ / கிரியிற் கோவில் கொண் 
டெழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ ஆறுமுகக் கடவுள் மீது எனது 
முன்னோர்களுள் ஒருவரும் , இராமநாதபுரம் சமஸ்தான வித் 
துவான் சர்க்கரைப் புலவர் குமாரருமாகிய சிறுகம்பையூர்ச் சாந் 
துப்புலவரியற்றியது . 

மயூரகிரி யென்பது பாண்டி வள நாட்டிலே தேவாரம் பெற்ற 
தலங்களுள் திருப்புத்தாருக்குச் சமீபத்திலேயுள்ள ஸ்ரீ சுப்பிர 


In 


மயூரகிரிக்கோவை 
மணியக்கடவுளுக்குரிய வொரு முக்கிய தலமாகும் . இது குன் 
றக்குடியென்று வழங்கும் . அரசவனம் , மயூரபுரம் , கண்ணபுரம் 
என்னும் பெயர்களுமிதற்குண்டு . இதற்கு வடமொழி தென் 
மொழியிரண்டிலும் புராணங்களிருக்கின்றன . 
தீர்த்தம் -- சரவணப்பொய்கை , இதன் வடகீழ்த்திசையில் மயி 

லாலும் , குமாரக் கடவுளாலும் பூசிக்கப்பெற்ற சிவாலய 

மொன்றுண்டு. 
தடாகம் --- மருதாபுரி , வையாபுரி முதலியன வாம் . 
நதி -தேனாறு , இது அகத்திய முனிவர் அபிடேகஞ்செய்த 

பெருக்கோடியதாலிப்பெயர் பெற்றதெனப் புராணங் 

றும் . 
வழிபாடு 

செய்து பேறுபெற்றவர்கள் - மயில், கிருஷ்ணன் , அகத் 
தியர் , விஸ்வாமித்திரர் , வசிட்டர் , பிரமதேவன் , கருடன் , 
இந்திரன் , சூரியன் , மன்மதன் , பாண்டவர் , நாரதர் , முத 
லியோர் . 

இந்நூலில் கூசு செய்யுட்களுள்ளன. மற்றைக் கோவைக 
ளில் ஏகதேசத்திற் காணப்பெறும் சொன்னயம் , பொருணயம் , 
ஓசையினிமை , சிலேடை , உள்ளுறையுவமை , முரண் , யமகம் , 
திரிபு , மடக்கு முதலியனவும் , தொனியும் , பலவகையான சித்திர 
கவிகளும் , அரிய பெரிய பழய விலக்கய விலக்கண நூற்பிரயோ 
கங்களும் , அரிய துறைகளும் நிரம்பக்காணலாகும் . 

அன்றியும் பாட்டுடைத் தலைவராகிய குமாரக்கடவுள் தம் 
மைப் பூசித்த அகத்தியராதிய மெய்த்தவர்கட்கருளிய பெருங்க 
ருணைத் திறங்களையும் , புராணேதி காசங்களிலுள்ள வினிய சரி 
தங்களையும் , உண்மை நாயன்மார் வரலாறுகளையும் , வேதாந்த 
சித்தாந்த சாத்திரக்கருத்துக்களையும் , பல நீதிகளையும் , அக்கா 
லத்துச் சிவகங்கையில் அரசராக விருந்த மருது பாண்டியன் 
முதலிய மெய்யன்பர்களுடைய திருத்தொண்டின ருமை பெரு 
பைகளையும் அங்கங்கேயெடுத்துக்கூறுந் தகைமை மிகவும் பாராட் 
டற்குரியதேயாம் . 


முக.வுரை. 


இந்நூல் எங்களுக்குப் புராதனமான சிறுகம்பையூர் ஓரியூர் 
முதலானவூர்களுக்குச் சில வருடங்களுக்கு முன்பான் எதிதேடி 
ப்போயிருந்தபோது ஓரியூரிலிப்போது இருக்கும் மகா - - -ஸ்ரீ 
சர்க்கரை முத்தையாப் புலவரவர்கள் வீட்டிலிருந்து ஏட்டுப்பிர 
தியொன்று கிடைத்தது . அதை வைத்துப் படித்து வருங்கா 
லத்தில் ஒவ்வொரு செய்யுளும் நிரம்பக்கடினமாய் , ஆழ்ந்தபொ 
ருளும் , அரிய கற்பனையும் , பிற்பகுதியிற் சில செய்யுள்களுக்குமா 
த்திரம் அரும்பதக் குறிப்பும் அமையப்பெற்றிருந்தது . வேறுபி 
ரதிகள் கிடைத்தாற் பரிசோதித்து அச்சிடுவதற்கு அ . கூலர் 
ருக்குமென்று பலவிடங்களிலும் தேடியும் வேறு பிரதியொன் 
றேனும் கிடைக்கவில்லை. 

அப்பால் இம்மட்டிற் கிடைத்ததும் சண்முகக் கடவுள் திரு 
வருட் செய்லேயென்று தேறி இத்தலினருமைபையும் என த 
றிவின்சிறுமையையுங்கருதி ,யுள்ளதைக்கொண்டே நீடித்த அனு 
பளமும் நிறைந்த கல்வியுமுடையவர்களால் அரும்பதவுரை யெழு 
துவித்து அச்சிடவேண்டிப்பண்டைத்தமிழ்ப்புலவர்கள் வீட்டுமச் 
சுவாய்க்கிடந்த சங்கத் தமிழ் நூல்களையெல்லாம் அச்சுவாய்ப்பு 
குத்தவந்தவதரித்த மஹானுபா வரும் , பழய தமிழ் நூலாராய்ச்சியி 
ல்லாத நாளுண்டேலதைத்தாம் பிறவாத நாளாகக் கருதுஞ்சற்கு 
ணக்குன்றும் , சென்னைப் பிரஸிடென் எலிக் காலேஜ் தமிழாசிரிய 
ருமாகிய பிர்ம்மஸ்ரீ மஹாமஹோபாத்தியாயர் உ . வே . சாமிநாதை 
யரவர்கள் சமுகத்திற் சேர்ப்பித்தேன் . அவர்கள் பிரதி செய்து 
நூல் முற்றிலும் படித்துப்பார்த்து இதைப்போற்றமிழில் ஒரு கோ 
வையில்லையென்றும் , நிரம்ப வருமையாயிருக்கிறதென்றும் , அச் 
சிடவேண்டுவது அவசியமென்றும் , ஆனாற்றமக்கு அவகாசமின்மை 
யாற் கும்பகோணம் டவுன் ஹைஸ்கூல் தலைமை தமிழ்ப்பண்டி 
தராகிய பின்னத்தூர் ஸ்ரீமத் அ . நாராயணசாமி அய்யரவர்களு 
டனிருந்து அரும்பதவுரை யெழுதி அச்சிற் பதிப்பித்து விடுக 
வென்றுங் கட்டளையிட்டார்கள் . நாங்களிருவருமொருங்கிருந்து 
அரும்பதவுரை யெழுதக்கூடாமையால் நாராயணசாமி ஐயரவர் 
கள் தாமே யங்ஙனஞ்செய்வதாயேட்டுப் பிரதி முதலியவைகளை 
யெடுத்துக்கொண்டுபோய் மூலபாடத்தை மாத்திரம் அச்சித் 


மயூரகிரிக்கோவை 


( 


பதிப்பித்து விட்டுச் சாவகாசமின்மையால் அரும்பதவுரை யெ 
ழுதக்க -டவில்லை யென்று மீட்டும் பிரதிகளை யென்னிடத்தே 
தந்து விட்டார்கள் . 


பின்பு இந்நூலை அரும்பதவரையின்றி அச்சிடுவது பெரி 
தும் பயன்பபடாதென்று பல நண்பர்கள் , சொன்னமையானும் 
தவமும் , பொறையும் , தயையும் , வாய்மையும் , சிவபெருமானிரு 
திருவடித் தொண்டும் , கல்வியும் , செல்வமும், கவின் குடிப்பிறப் 
புக் , பல்விதமான 5 ல்லறச்செயல்களும் , கொடையு நடையு நற் 
குணங்களும் பிறவும் உடைய சிவபூஜா துரந்தரரும் , தமக்கென 
வாழாப் பிறர்க்குரியாளரும் , இன்னானென்றெனை யறியாதிருந்து 
மினியவை கூறியிருக்கவீடும் , அன்னாதி பலபொருளுமருந் தமிழ் 
விற்பனமுமளித்த வள்ளலுமாகிய , ஆலங்காடு ஸ்ரீமத் ராம் . 
சிதம்பர செட்டியாரவர்கள் இன்னுங்காலதாமதஞ்செய்யாது இயே 
அரும்பதவுரையெழுதி அச்சிடுவாயாகவென்று பணித்தமையா 
னும் , " வேண்டுவார் வேண்டுவதேயிவான் கண்டாய் என்னும் 
அருமைத்திருவாக்கின் படி மெய்யன்பர்களாகிய செட்டியாரவர் 
கள் விரும்பியாங்குச் சண்முகக்கடவுள் திருவருள் புரிவாரெனத் 
துணிந்து இடையிடையே நேர்ந்த ஐயங்களை எனக்குக்கிடைத்த 
விடுமுறை நாட்களில் மனமொத்த நண்பர்களாகிய வித்துவான் 
கள் பாற்சென்று தெளிந்து ஒவ்வொரு செய்யுளினுடைய நட் 
பங்களையும் , பிறவி சேடங்களையும் எழுதப்புகின் மிகவும் விரிய 
மென் றஞ்சப் பெரும்பாலும் அரும்பதவுரையும் , சில கடின 
மான பாடல்களுக்குக் கருத்துரையும் , இன்றியமையாத விடங் 
களில் மாத்திரம் விசேடவுரையுமாக எழுதலாயினேன் . அங் 
நனமெழுதும்போது இந் நூலின் பிற்பகுதியிற்கண்ட பழைய 
குறிப்புரைகள் பேருதவியாயிருந்தன. 


அப்பாற் பின்னுஞ் சில பாடல்கள் தீராத சந்தேகமாகவே 
யிருந்தமையால் அச்சந்தேகங்களைத் தவிர்ப்பதுடன் எழுதிய 
அரும்பதவுரை முற்றிலும் சங்கத்துச்சான்றோர்களைப் பார்வை 
விடச் செய்த பின்னர் அச்சிற் பதிப்பிப்பதே நலமெனக் கரு 

கருதிக் 
கடந்த டிசம்பர் மாதத்து விடுமுறைநாளில் மதுரைமாநகரை 


முகவுரை. 


யடைந்து , அங்கு நம் செந்தமிழுலகம் செய்தவ வடிவமாய வந் 
தவதரித்த வள்ளலென்றுலகம் சந்ததமு முரைதருதருவனையு 
மாட்சிமை தங்கிய தருமப்பிரபுவும் , பாலவனத்தம் ஜமீந்தாரும் 
தமிழ்ச்சங்கத்து அக்கிராசனாதிபதியுமாகிய ஸ்ரீமார். பொ . பாண் 
டித்துரைத்தேவரவர்கள் சமுகஞ் சார்ந்து அவர்களுடைய விக் 
துவ சபையிற் சில பாடல்களுக்கு யானெழுதிய வுரையைப் 
படித்துக்காட்டினேன் . கேட்ட பிரபு அவர்கள் பேரன்புடன் 
அங்கீகாரஞ் செய்து யான் சந்தேகமுற்ற பாடல்களிற் சில 

ல்களுக்குப் பொருத்தமாகப் பொருளுரைத்ததன் றீத்திருக் 
கைலாய பரம்பரைத் திருவாவடுதுறையாதீனத்து வித்துவானும் 
மதுரைத் தமிழ்ச்சங்கத்துச் சைக மாற் பரிசோதகரும் , எனது 
அருமைத்தமிழாசிரியருமாகிய சேற்றார் ஸ்ரீமத் . ரா . சுப்பிரமணி 
யக் கவிராயரவர்களை யரும்பதவுரை முற்றிலும் பார்வையிட்டுக் 
கொடுக்கும்படி செய்து இந்தக்கோவையின் சொற்சுவை பொருட் 
சுவைகளைப் பாராட்டிச் செய்யுள் மாத்திரம் முன்னுதாகப்பதிப் 
பிக்கப்பட்டு விட்டமையால் ஒவ்வொரு செய்யுளுக்குங் கீழிவ் 
வுரையைப் பதிப்பிக்கக் கூடாமைக்கிரங்கி யிக்கோவையின் 
இரண்டாவது பாதிப்பைத் தமிழ்ச்சங்கத்து முத்திராசாலையிலே 
பதிப்பித்துத் தருவாமென்னும் அமுதவாக்குமளித்தார்கள் . 
கவிராயரவர்களும் பேரன் போடு செய்யுளுடனே அரும்பதவுரை 
முற்றிலும் பார்வையிட்டுப் பதிப்பிக்கும்படி எனக்கு அனுமதி 
யளித்தபின் பதிப்பிக்கலா பிற்று . இப்பெருந்தகையாளர்கள் , 
செய்யாமற் செய்த வுதவிக்கு வையகமும் வானகமுமாற்றலரிது . 


இவ்வரிய நூற்பதிப்பை , முற்கூறிய ஆலங்காடு ஸ்ரீமாந் . 
ராம . சிதம்பரசெட்டியாரவர்கள் எனக்குச் செய்யாமற் செய்த 
தும் , காலத்தினாற் செய்ததுமாகிய பெரிய நன்றி யெழுமையு 
மறக்கற்பாலதன் றாதலாலந் நன்றி யறிவிற் கறிகுறியாகவவர்கட் 
குரியதாக்குகின்றேன் . 

இந்நூற்பதிப்பின் பொருட்டுப் பொருட்கொடையினாலும் 
மனம் வாக்குக்காயங்களினாலு முதவி புரிந்து வந்த செந்தமிழ் அம்9 
மானிகளாகிய பலகனவான்களும் பெருவாழ்வடையும் பொருட் 


மயூரகிரிக்கோவை 
டுத்திருவருள் சுரக்கும்படி மயூரகிரியிற் கோயில் கொண்டே 

டழுந் 
தருளியிருக்கும் குமாரக்கடவுளுடைய திருவடிகளைச்சிந்திப்பது 
டன் அவர்கள் பால் மிகவும் நன்றியறிவுள்ளவனாகவிருக்கிறேன் . 

இந்நூற்பதிப்பில் ஆங்காங்குக் காணப்படும் பிழைகளையும் , 
அவற்றின் திருத்தங்களையும் தயைபுரிந்து கற்றுணர்ந்த விவேகி 
கள் அறிவிப்பார்களாயின் அவைகளை இரண்டாவது பதிப்பில் 
அவர்கள் பெயருடன் பிரசுரஞ்செய்வதுடன் அவ்வுதவியை 
ஒருபோதுமறவேன் . 

இந்நால் அரும்பதவுரை யெழுதுங் காலத்தும் பதிப்பிக் 
கும் காலத்தும் என் கூடவேயிருந்து உதவிசெய்துவந்த இளவ 
லூர் பா . (வேதநாயகம் பிள்ளையினுடைய நன்றி மிகவும் சிறந் 


தது . 


இந்நூலை யிதுகாறும் பாதுகாத்து வைத்திருந்து தந்த சர்க் 
கரை முத்தையாப்புலவரவர்களிடத்தும் , எனது முன்னோராலி 
யற்றப்பெற்ற இந்நூலைப் பதிப்பிக்கும்படி செய்த நல்வினையின் 
பாலு மிகுந்த நன்றியறிவுடையேன் . 


* வானவர்க ணாதநம வானள வுயர்ந்திடு மயூரகிரி வாழ் [ ருளுந் 
ஞானநிறை வேநமமெய்ஞ்ஞான பலன் மெய்யடியர் நண்ணவ 
தேனிமிர்க டம்பநம் தேனிமிரும் வாயநம சீர்பெ றுசரக் 
கானபவ னே நமகு காநம மலர்ந்து திகழ் கண்ண நமவே . 


கீலக 

ங் ஙனம் , 
ஆனிமீ கருது 
மன்னார்குடி. கோடகுடி சே . சர்க்கரை இராமசாமிப்புலவன் . 


து மயூர் 

பகிரி புராணத்துள்ளது . 


கணபதி துணை . 
சாற்றுக்கவிகள். 


பழய சிறப்புப்பாயிரம் . 
செந்திரு மார்பன் மருதுந ராதிபன் செப்பு கென்ன 
மைந்தர் செல் வத்தொடு மாஞானம் வேண்டி மயூரகிரிப் 
பைந்தமிழ்க் கோவையைப் பாடினன் சர்க்கரை பாலனெங்க 
விந்திரன் சாந்து மகிபாலன் வாலக வீச்சுரனே . 


* 


( விப் 


சென்னை பிரவிடென்ஸிக் காலேஜ் தமிழ்ப்பண்டிதர் 

மஹாமஹோபாத்தியாயர் 
ப்ரும் ஸ்ரீ உ . வெ . சாமிநாதையரவர்கள் 

இயற்றியது . 
அறுசீர்க்கழி நெடிலடி யாசிரிய விருத்தம் . 
தூமேவு சருக்கரைப் பேர்க் கவியளித்த சாந்துகவி சொற்ற நாய் 
தேமேவு நீரமைம் யூரகிரிக் கோவைதனைத் தேர யாரும் 
ஏமேவு குறிப்புரையோ டினிதர் சிற் பதிப்பித்தா னிலங்கு கேள் 
பூமேவு நயசுகுண விராமசா மிப்பெயர்கொள் புலவன் முனே 

பாலவனத்தம் ஜமீந்தாரும் , மதுரைத் தமிழ்ச்சங்கத்து 
அக்கிராசனாதிபதியுமாகிய இராமநாதபுரம் மாமைதங்கிய 
ஸ்ரீமாந் . பொ . பாண்டித்துரைத் தேவரவர்கள் 

இயற்றியது . 
அறுசர்க்கழி நெடிலடியாசிரிய விருத்தம் . 
வரிக்கோ வை வடமுலையார் மயல்கொண்மரு 

தேந்திரனுண் மகிழப் பாவா 
ணரிக்கோவை யகத்தமிழ் நா மெனச்சாந்துப் 

புலவன் முன கவின்ம யூர 
கிரிக்கோவை யரியபதப் பொருமிலக்கி 

யச்சினுறக் கெழுமு வித்தான் 
கரிக்கோவை யருளுமன்னார் குடி.ராம 

சாமியெனுங் கவிவல் லானே . 


அ 


மயூரகிரிக்கோவை 
இராமநாதபுரம் சேதுசமஸ்தான வித்துவான் 
ப்ரும்மஸ்ரீ ரா . இராகவையங்காரவர்களியற்றிய 

நேரிசையாசிரியப்பா . 
திருவு மறிவும் பெருகப் படைத்துப் 
புகழு மறனுந் திகழ வளர்த்த 
வொடியாக் கொற்றத்து முடியார் வேந்தரு 
ளமிழ்தினும் வீறு தமிழுடை யாரென 
வான்றோய் நல்லிசைச் சான்றோர் பரா அய 
பழுதில் கொள்கை வழுதிய ரவைக்கண் 
கூடுவறு புலடைக் கடுவனிவ வெயின 
னாதி யாகிய கோதில் பெரிய 
ரன்பிற் புகன்ற வின்பப்பரியாட் 
டொன்றுகடை யிட்ட துன்று முப்பஃது 
தன்பே ரணியா முன்பே யணிந்து 
நிலன்வழுத் துற்ற புலனழுக் கற்ற 
தோலா வாய்மை மேலாங் கீரன் 
றேவரும் பருக மேவர யாத்த 
வாற்றுப் படைப்பாட் டாற்றப் புனைந்துந் 
தீந்தமிழ்த் தொடைய லேந்தும் வேட்கை 
தீரா வுள்ளமொடு பேரா நின்று 
காடுறை வாழ்க்கை வேடுவ னாகிச் 
செய்யா கூறாப் பொய்யா மொழிவரு 
வகுந்து நடந்து புகுந்தெதிர் பெய்து 
மட்டி- றன்பெயர் முட்டை யென்று 
கோழியொடு பார்ப்பை வாழிய பாடலே 
னென்றவன் வாய்மை யொன்றிய வாயா 
னகப்பொருட் பகுதியின் மிகப்பொருள் பயக்கும் 
பொன்போலு மென்னும் பொன்போ லொள்ளிய 
வின் றமிழ்ப் பனுவ லொன் றுகொண்டுவந்து 
குன்றுதோ றாடலு நின்றதன் பண்பின் 
வெயின் முக மறியாக் குயின்மிகு பூம்பொழின் 
மயின் மலை யமர்ந்த வயில்வேன் முருகற் 


( 


சாற்றுக்கவிகள் . 


சுகத்திணை யன்பி னகத்திணைத் துறைபெலா 
முற்றப் பிறக்கிய குற்றமில் கலித்துறை 
பைந்து நூ றடுத்த வைந்துவை முப்பஃ 
தின் புறு பாட்டு நன் பொருட் கோவை 
காந்தளிற் கடப்பந் தேந்தார்ப் பிணை பலிற் 
பொலிவுறச் சாத்தி மலிபுகழ் சூடினன் 
றென்புலம் புரிந்த மன் பெருந் தவத்தாம் 
செந்தமிழ்: வாணருக் கைந்தரு வாகிக் 
தீதெலாங் கழுவுஞ் சேதுநா டாண்ட 
பண்டைக் காவலர் தண்டமிழ்ப் பேரவைப் 
பாற்கட லாஅய நாங்கடற் சருக்கரைப் 
புலவர் மார்டனிலவுறு கல்விச் 
கலைபொடு மணனுங் குவைஇய வியல்பிற் 
-விவரு சாந்துக் கவிஞர் சேடபகனே 
யாங்கவ னியற்றிய பாங்குறு கோவையை 
மற்றவன் கவித்திறந் தெற்றெனத் தெளிய 
நெறிப்பட வினியதோர் குறிப்புரை யோடு 
மாண்வரு யாவருங் காண்வர முன்னி 
யெழுக வெழுத்தின் வழுவாது வைத்தன 
னத்தகு சருக்கரை மெத்திய தொல்குடி 
விளங்க வெய்திய களங்கமில் தரிசி 
ஒயர் குடிக் கொத்த மயர்வறு கல்வியு 
மதியு மொழுக்கமு நிதியென வுடை போன் 
செருக்கரைக் கணமுஞ் சேராச் 
சருக்கரை யிராம சாமிநா வலனே . 


மதுரைத் தமிழ்ச்சங்கத்துச் சேதுபதி செந்தமிழ்க் கலாசாலைத் 

தலைமைத் தமிழாசிரியர் 
பிரம்மஸ்ரீ திரு . நாராயணையங்காரவர்களியற்றியது . 

நேரிசை வெண்பா . 
மயூரகிரிக் கோவை வழுத்தபவச் சிட்டான் 
மயூரகிரிக் கோவை வழுத்தப் -- பபோதம் 
புரை ராம சாமிகவி போற்கலை தேர் சொற்சர்க் 
கரைராம சாமி கவி . 


ச 


மயூரகிரிக்கோவை 
மதுரைத் தமிழ்ச்சங்கத்துச் சேதுபதி செந்தமிழ்ச் கலாசாலைக் 

மிழாசிரியர் 
பிரம்மஸ்ரீ சுந்தரே 

பரையரவர்கள் இயற்றியது . 

கட்டளைக் கலித்துறை. 
பாவைத் தெளிசர்க் கரைநல்கு சாந்துவிற் பன்னன் சொன்ன 
மாவைத் தொளிர் தண் மலர்த்தடஞ் சூழு மயூரகிரிக் 
கோவைத் தமிழையா ராய்ந்தச் சியற்றிக் கொடுத்தனன் செந் 
நாவைப் பெறுசர்க் கரைராம சாமி நயகுணனே 

மதுரைத் தமிழ்ச் சங்கத்துச் செந்தமிழ் பத்திராசிரியர் 
பிரம்மஸ்ரீ மு . இராகவையங்காரவர்களியற்றியது . 

கட்டளைக் கலித்துரை. 
படிக்கோரு நாலிது வேயெனச் சாந்து பகர்ந்த குன்றக் 
குடிக்கோவை யின் பொரு வாய்ந்தச் சியற்றிக் கொடுத்தனனால் 
மடிக்கோதி லான் சர்க்கரைகுல தீபன் மகேசனிணை 
wing க்கோ கனகம் பணிராம் சாமி யருங்கவியே . 


சேற்றார்ச்சமஸ்தான வித்துவானும் , மதுரைத் தமிழ்ச்சங்கம் 

நூற்பரிசோதகருமாகிய 
மகா- n - m- ஸ்ரீ மு . ரா , அருணாசலக்கவிராயரவர்கள் 

இயற்றியது . 
நன்பரையா முமையம்மை தனையகன்று 

நாவலுர் நம்பிக் காக 
முன்பரையாமப்பொழுதிற் பரவையின்பாற் 

சென்று சந்து மொழிந்த மூர்த்தி 
யென்பரையா னனத்தொடதோ முகத்தினிலு 

முற்றவிழி யினில்வந் தென்று 
மன்பரையாண் டருளுமெந்தை மயூரகிரிக் 

கோவையா ராய்ச்சி செய்து . 
எழுதுவோ ரானேர்ந்த வழுக்களையெல் லாக்களைந்தச் 

சியற்றி யீந்தான் 
முழுதுமுணரிந்நூலா சிரியன் வழித் தோன்றலாய் 

மூன்று நூலும் 


சாற்றுக்கலிகள் . 


பழுதுறுமை யந்திரிபோ டறியாமை யறக்கற்றுப் 

பரமன் பாதந் 
தொழுதுபயன் பெற்றசருக - கரராம சாமிகவிச் 

மாலே . 


சுகுண 


மன்னுமயூர் 


காவை 


சேற்றூர்ச்சமஸ்தான வித்துவானும் மதுரைத்தமிழ்ச்சங்கத்துப் 

புலவரும் விவேகபானுப் பத்திராசிரியருமாகிய 
மகா--ா - ஸ்ரீ மு . ரா . கந்தசாமிக் கவிராயரவர்கள் 

இயற்றியது . 

கட்டளைக் கலித்துறை. 

கிரிக்கோ நுண்பொருண் மாட்சிமைதேர்ந் 
துன்னும் புலவ ருவப்பு வச்சிட் டுதவினனா 
லின்னுஞ்சொல் சொல்லெனக் கேட்டார்ப் பிணிக்கு ரினியகவி 
பன்னுஞ் சருக்கரை மால்ராம சாமிநற் பாவலனே . 

சென்னைக் கிறிஸ்டியன் காலேஜ் தலைமைத் தமிழாசிரியர் 
பிரம்மஸ்ரீ கா . கோபாலாசாரியார்வர்களியற்றியது . 

அறுசீர்க்கழி நெடிலடி யாசிரிய விருத்தட் . 
தேமணக்கு மயூரகிரிக் கோவையெனுந் திகழ்பணியைச் 

செல்வே டோளிற் 
டாமணக்குந் தமிழினணிந் தனன் சாந்துப் புலவனதன் 

பண்பை யாய்ந்து 
நாமணக்குங் கலைஞர் நயந் தின்புறவே விளக்கியச்சி 

னலகி னானம் 
பூ மணக்கும் புகழ்கொள்கருக் கரைராம சாமியெனும் 


புலமை யோனே . 


சிங்கவனம் வித்துவானும் , திருவாரூர் போர்டு ஹைஸ்கூல் 

உபாத்தியாயருமாகிய 
பிர்ம்மஸ்ரீ சுந்தரேச பாரதியாரவர்கள் . இயற்றியது . 

அறுசீர்க்கழிநெடிலடி யாசிரிய விருத்தம் . 
மருக்கரையில் லாதுசும ழுயர் கடுக்கை யுடன் றாழ்ந்த 

மணமொன் றில்லா 


மயூரகிரிக்கோவை , 


க 


வேருக்கரையு முடனணியு மெம்பிரான் கங்கை குலத் 

தெரில்வே வாண்மை 
யாருக்கரையன் சேதுபதி சமத்தானப் புலவன்பல் 

கலைஃபர் மாய்ந்த 
சருக்கரையென் தமிழ்ப்புலவன் புரிந்ததவப் பயனினவ 

தாரஞ் செய்தோன் . 
ஆன்ற சாந் துப்புலவன் மயிற்கிரிவாழ் முருகவேட் 

கன்பு கூரத் 
தோன்றுமிறை யகப்பொருளுக் கலக்கியமாய்ப் புனைந்தணி 

துகடர் கோவை 
ஈன்றவன்னோர் குலமோங்க வவர் வழியி னுதயஞ்செ 

யிராம சாமி 
என்ற குறிப் புரையுடனச் சிடுவித்தானிவன் பெருமை 
யியம்ப லாமோ . 

) 


( ந்த 


உ 


கும்பகோணம் டவுன் ஹைஸ்கூல் தலைமைத் தமிழ்ப்பண்டிதர் 

பிரம்மஸ்ரீ பின்னத்தூர் 
அ . நாராயணசாமி ஐயரவர்கள் இயற்றியது . 

கட்டளைக் கலித்துறை. 
மாவைப் பிளந்தவை வேலுடை யான் றன் மபூரகிரிக் 
கோவைப் பனுவலச் சிட்டளித் தான் குறிப் போடது சொல் 
காவைப் பொருகின்ற சாந்து கவீசன் மரபிற்கலைப் 
பாவைக்கு காத்தந்த மால்ராம சாமிப் பருணிதனே . 


காரைக்குடி மகா- - - -ஸ்ரீ 
பாம . சொ . சொக்கலிங்கச் செட்டியாரவர்கள் 

இயற்றியது. 
மாமேவு மணிமார்பன் மலர்மேவு மயன் முதற்சீ 

வரை வாழ் விப்பான் 
பூமேவு மலைகளெலாம் புகழ்மேவு மயின் மலைவாழ் 

புனித னெங்கோன் 


. 


கம் 


சாற்றுக் கவிகள்.. 
ஒமேவு பொருளிதென வுமைமேவு மொருபாகம் 

குபதே சித்தோன் 
தேமேவு கடப்பந்தார்த் திரண்மேவு புயாசலவேள் 

செம்பொற்றாளில் 
கவிதயமுஞ் சொன்ன யமுங் கருதுபல பொருணயமுங் 

காசி லாத 
கவிநயமு முத்திகளுங் காட்டுமத முவமனணி 

களுமேற் கோண்முற் 
கவிதபமுங் கோத்தலினக் காரணத்துங் கோவையென்க் . 

கலைமுற் றோர்ந்த 
கவிநயஞ்சால் கமகர்முதற் கவிஞரெலாங் கொண்டாடு 

கனமுதற் றோங்க , 


வேறு . 


குணமெலா நிறைந்து திகழ்மயூ கிரிக் கோவையென் 

றொருமணி மாலை , 
மணமுறப் புனைந்தான் பெயரினு பதும வயக்குநத் 

புலவர் கோன் மைந்தன் 
அணிபுகழ்ச் சாந்துப் புலவனீண் டதனை யரும்பத் 

வரை விரித் களித்தான் 
தணிவிலம் மருமான் சருக்கடையாம சாமியாம் 

புலவர்கே சரியே . 


வ 


சிவமயம் . 


கணபதி துணை . 


* நாலாசிரியர் வரலாறு . 


செந்திரு மார்பன் மருதுரு ராதிபன் செப்புகென்ன 
மைந்தர்செல்வத்தொடு மாஞானம் வேண்டி மயூரகிரிப் 
பைந்தமிழ்க் கோவையைப் பாடினன் சர்க்கரைப் பாலனெங்க 
ளிந்திரன் சாந்து மகியால் வாலக வீச்சுரனே . 


என்னுந்நூலின் பழைய சிறப்புப்பாயிரச்செய்யுளால் மருதுபாண் 
டியன் வேண்டுகோளின்படி சர்க்கரைப்புலவர் குமாரர் சாந்துப்புலவ 
ரென்னுங் குழந்தைக் கவிராசரிந் நூலியற்றிய நாகத் தெரிகிறது . 

இவர் , பாண்டிவள நாட்டில் தேவாரம் பெற்ற தலங்களுள் திருப் 
புனவாயிலுக்கு மேற்கில் மூன்று நடிகை துாத்திலுள்ள சிறுகம்பையூரி 
லிருந்த வேளாளகுல திலகரும் , இராமநாதபுரஞ் சமஸ்தான வித்துவசிகா 
மணியாய் விளங்கியவருமாகிய சாக்கரைப்புலவருடைய குமாரராவார் . 
இவர் நம்பிமார் சீனிச்சர்க்கரைப்புலவர் , சீனிப்புலவர் . முத்து முருகப்புல 
வர் முதலானவர் என்ப . 

இவர் பிறந்த வருடம் இன்னதென்று தெரியவில்லை . ஆனாலும் . 
இந்தக்கோவையினேட்டுப் பிரதியனீற்றில் (கி . பி . 1778 = ] காலயுத்தி 
தைவு உஎ . சுக்கிரவாரநாளில் மயூரகிரிக்கோவை பாடி யாரங்கேற்றிய 


* இது 1908u மே 25. மதுரைத்தமிழ்ச் சங்கத்து எழாம் 
வருஷோற்சவத்திற் கூடிய வித்துவசபையில் ஸ்ரீமார் . பொ . பாண்டித் 
துரைத்தேவரவர்கள் விருப்பத்தின்படி பிக்கோவைச் செய்யுள் சிலவற் 
றுடன் படிக்கப்பட்டது . அப்போது அச்சங்கத்தினங்கத்தவரிலொருவரா 
கிய சோழவந்தான் மஹாவித்வான் ஸ்ரீமத், அ . சண்முகம்பிள்ளையவர்கள் 
கூறிய வெண்பா , 

கந்தனென்று லென்னெஞ்சக் கல்லுருகு மீன்னோன் வாழ் 
சந்த மயூரகிரி தானென்றான் - முந்தின்பக் 
கோவை யுளம்பிணிக்கும் சுறவற்றோ வம்மலையின் 
கோவை யுளங் கொள்ளிற் குணம் . 


நூலாசிரியர் வரலாறு .. 


மை 


தன்றெழுதியிருப்பதால் , இந்றைக்கு கக 0 வருடங்கட்குமுன் இந்த 
வியற்றியதாக விளங்குகிறது . 

இவர் சிறுபிர யமுதல் தமது பிதாவினிடத்தில் இலக்கண் விலக் 
கியங்களை ஐயந்திரிபறக்கற்றுவருங் காலத்தில் , கி.பி 1780 முதல் 
1801 வரையில் சிவகங்கையை ஆண்டுவந்த பெருங்கொடையாளரும் , 
இம்மைப்பயன் கருதாது மறுமைப்பயனையே கருதியவள்ளலும் , தம்மை 
யொழியத்தமவெனச்சார்ந்தவைகளையெல்லாம் அக்காலத்துத்தமிழகத்தி 
லுள்ள புலவர் பலர்க்கு முதவி யன்னோரை யொருங்குகூட்டி யன்னோரு 
டன் போதுபோக்கு கலையே பெரும்பயனாகக்கொண்ட அருங்கலைவிநோ 
தரும் , அநேக தேவாலய பிர்மாலய வன்ன + த்திங்கட்குப் பல்கிராமங் 
களை முற்றுட்டாகவளித்த கர்மப்பி -பும், ஆதாவியின் உதவியைக் 
கொண்டு நவாப்பின் படைகளை முறியடித்து வெற்றிமாலைகொண்ட , ரண 
சூபருமாகிய மருதுபாண்டியனென்பவா சேது மார்க்கத்திலுள்ள கலிய 
நகரில் அன்ன சத்திரக் கட்டுவித்தற்கு வந்திருந்ததைக்கேள்வியுற்ற சர்க் 
கரைப்புலவர் , அந்த மருது பூபதியைப்பார்த்து வரவிரும்பி அட்டநாக 
பந்தமென்னுஞ் சித்திரகவி யொன்றெழுதிவைத்து விட்டுத் தாம்சிவபூசை 
செய்யச் செல்வாராயினர் . அச்சமயத்தில் ஆண்டினிளையராயினும் அறி 
வின் முதியவராகிய சாந்துப்புலவர் தமது தகப்பனார் எழுதிவைத்திருந்த 
அட்டநாகபந்தத்தைப் பார்த்துத் தாமும் அதனுள் அட்டநாகங்களைச் 
சிறிய வடிவாய் வரைந்து ஒரு செய்யுளையுமெழுதி முன்னிருந்த இடத் 
தில் வைத்துப் போய்விட்டனர் . 

பூசைமுடித்துப் போஜனஞ்செய்து வந்த புலவர் தமது பரிசனங்களு 
டன் சிவிகையூர்ந்து கலியநகரிக்குச் செல்லக் கவிராசர் வரன் கேட்ட 
புவிராசாாகிய மருது பூபதி அகங்களிகூர எதிர்சென் றழைத்து உபசரிக்கப் 
புலவர் தன் ஞாபகத்திலிருந்த அட்டநாகபந்தச் செய்யுளைச் சொல்லிப் 
பொருள்கூறிப் பின் அக்கவிவபைந்த எட்டை அரசரிடங் கொடுக்க , 
ஏற்ற அரசர் படித்துப்பார்த்துப் பெருமகிழ்வுற்றுக் கவிராசரே தாங் 
கள் எழுதிய அட்டநாகங்களுக்குட்டி போட்டுளவே என்னை ? "யெனமதியூ 
கத்தால 

ரவறிந்த புலவர் குழந்தையைக் கேட்கவேண்டுமென்று மறுமொழி 
கூறக்கேட்ட அரசர் , அக்குழந்தை , எங்குளது ? யாருடையது ? என 
வினவியறிந்து அக்குழந்தையைப்பார்க்கவேண்டுமென்று உடனே கொண் 
இவரும்படி சிவிகையைச் சிறுகம்பையூருக்கு அனுப்பிவிட்டனர். இராச 
திருட்டியாகுமேயென்று பயந்த புலவர் காம் ஊருக்குப்போய்க் குழந் 
தையை யனுப்புவதாய்ப் பன்முறைகூடறியும் பார்க்கவேண்டுமென்னும் 
அவாமேலிடலாற் புலவர் சொல்லை மறுத்துவிட்டனர் பாண்டியன் . 


.மயூரகிரிக்கோவை 


. 


. 


. 


பின்னஞ் சிறிது போதுக்குள் ஐந்து கடிகை தூரத்திலுள்ள சிறு 
கம்பையூரிலிருந்த குழந்தை பல்லக்கில் வந்து சேர்ந்தது . வரவறிந்த பூபதி 
குழந்தையைத் தழுவி . இதிற்குட்டி நாகம்வரைந்து பாட்டெழுதினவர் 
யாவர் ? " என்று கேட்க , எழுதினவன் யானே " யென்று துடுக்காய்ச்சொல் 
லவே ,பாண்டியன் அடங்காப் பெருமகிழ்வுற்று . முன்னே முளைத்த காதி 
ஓம்பின்னே முளைக் கொம்பு வலியுடைத்து என்னும் பழமொழிக்கிலச் 
சாவாரின் ேயென்றன மகிழ்ல நறுக்கவி ாே , இன்று முகக்குழந்கை 
என்னருகில் இருக்கவேண்டு மென்று சொல்லிவிட்டனர் . புலவர்திகை 
த்து வருந்திச் சிறிது கறி . அ சே குழந்தை இலக்கிய இலக்கணங்கள் 
படித்து வருகின்றமையால் ஒருவாறு முற்றியபின் நானே சொண்டுவந்து 
சமுகவித்துவானாக விருக்கச் செய்து வருகிறேன் என வேண்டினர் . 
குழந்தை இப்பொழுதே பெரும் புலவர் தான் . இன்னும் புலவாக்க 
விரும்பினால் பாங்களும் கூட வந்திருக்கலாகும் ; அன்றேல் . என்னருகி 
வள்ள வித்துவான்களைக் கொண்டு படிப்பித்தது. மாகும் " . என்று சொல் 
விய பின்னரு மறுக்கற்கள்சிய புலவர் விசுவாமித்திர முனிவர் கையில் 
ஸ்ரீ ”ாமபிரானைப்பிடித்துக்கொடுத்த ச . தனைப்போற் கலக்கமுற்றுத் தம் 
மூர் போய்ச்சேர்ந்தனர் . அப்போது சாந்துப்புலவருக்கு வயது பதினாறு . 
அன்று முகம் சாந்துப் புலவரை யாவரும் அரண்மனைக் 

குழந்தை 
யென் றழைப்பாராயினர். குழந்தை மருதுபாண்டியனுடைய புகழென்னுந் 
கொட்டிவிலாடி . அவரது புலவர்களென்னுஞ் செவிலியானுங் 
கல்வியமுதூட்டப் பெற்றுக்கவிச் சிரேராத்தினமென்று பெரும்புலவர்க 
ளெல்லாங் கொண்டாடும்படி . பல சித்திரங்களு மமைய மிஷகவிபா 
வெதிலும் , பிரசங்கஞ்செய்வதிலும் , நாவன்மையடையவராய் நடுநாயக 
மாய்ச் சிறந்து விளங்கியதன் றி . மருது பாண்டியனுக்குக் கண் எனும் கவ 
சமுமனையாய்ப் பிதிரீதியா:புமிருந்து இயாஜாங்க காரியங்களை திரு 

து வந்தனமன்றுங் கூறுப . இது சிறப்புப்பாயாச் செய்யுளில் . 
எங்களிந்திரன் சாந்து மகிபால வாலகலீப் சுரனே என்பதனாலும் 
வலியறுகின்றது . 

இவரிங்கன ஈருந்த காலத்திற் பல தமிழ்ப்புலவர்கள் மருதுபாண்டி 
யன் அவையையலங்கரித்திருந்தனரென்பதும் , அவர்களுள் இவர் கவிச்சி 
போரத்தினமாய் விளங்கினரென்பதும் , அப்புலவர் பலர்க்கும் பல 

பலகிராமங் 
களை முற்றாட்டாகவளித்து மருது பூபதி பாதுகாத்து வந்தன ரென்ப 
தும் . அக்காலத்துத் தம்பி பட்டியிலிருந்த வரும் வாலசரஸ்வதி எனப்பட் 
டப்பெயர் பெற்ற வருமாகிய முத்து வேலுக்கவிராசரி யற்றிய கவிகளிலும் 
முணரலாகும் . 


வகித் 


நூலாசிரியர் வரலாறு 


பின்வரும் சவிகளுள் முன்னையது அக்காலத்துச் சென்னபட்ட 
ணத்திருந்த அசரது நவாப்பினுடைய மந்திரியாகிய இராமசாமிபிள்ளைக்கு, 
எழுதிய சீட்டுக்கவியும் , பின்னையது முற்கவிக்கு நவாப்பிடஞ் சிவிகை 
லான விருதுகளுடன் பரிசு பெற்று மீண்டு கார் வந்தபின்பு நாலு வருட 
காலந்தமது சபைக்குக்கவியாயர் வரவில்லை என்று சர்வமானியமாக அளி 
த்திருந்த பூலாங்குண்டு என்னுங்கிராமத்தைத்தீர்வைக்கிராமமாக்கி விட்ட 
மருது பூபதியை மீட்டுங் கிராமமும் சிவிகை தாங்குபவர்கட்கு மானிய 
மும் கொடுக்கவேண் மென்று பாடியதுமாகும் . அவற்றுள் . 


சீட்டுக்கவி . 


. 


புனிதம் குநாற்கவிலாசன் மெய்த்தவஞான பூரானன்சை வாகமப் 
பொக்கிஷமதான சங்காலிங்க முனிவனிரு பொற்பதந் தன்னை மும் 
போற்றுசெய | முத்துவேலாயுதக் கவிாசபூபன்வாடவிட்டானது 
பூமண்டலாதிபதியாது நபாபகம்பூரண மதாகமெச்சும் 
புரவலகுபோபாக்கியராமசாநேற்புண்ணியனெதிர்ந்து காண்க 
புகழானநமது சுபகாமெலாங்கேளுமற் புதமான தென்குழந்தா 
புரியிலகுதுரை முத்துவடுகநாதேந்திரன் மகிழ்புவன முழுதும்பு க்கும் 
பூபாலன் விசுவைவளர் மருது பாண்டியாசபோசனுயர் ச முகமதனித் 
கனதை பெறுபஞ்சலக்ஷணM த 

daநலங்கமழும்வேதாந்தவாரி 
கரைகண்டமுகில் சுப் மணயவிற்பனவசகரனென்று லெகியவிலக் 
கணவிலக்கியகற்பனைச்சொக்கநாதக்கவிச்சக்காவர்த்தியென்றும் 
கருங்குளஞ் சங்கர நராயணவதானி மருகன் சொக்கு பூபனென்றுங் 
கல் பிப்ரசங்கி சர்க்கரையுதவுசாந்துக்கவிச் சிரோரத்ன மென்றும் 
கலைமுற்றுவித்வசனர் துதிமுத் தமிழ்க்கும திகாரியும் காரிசகல 
கலை நிபுணநாகலிங்கேந்த்ரனென்றும் மதுரகவியனந்தகவியென்றும் 
கலைமதங்கொண்டிடுசவாதுக்கவிச்சரபகாம்பீர்ய துங்கனென்றும் 

* இந்தச் சங்கரலிங்க முனிவலையே - இந்தக் கோவையிலும் , 
எ . ச எக - ம் பாடல்களிற் குறித்துரைக்கின்றனர் . 

11. இந்த வேதாந்த சுப்பிரமணியபிள்ளையவர்களே மயூரகிரித் தலபுரா 
கணம் பாடியவர்கள் . 

இந்த முத்து வேலுக்கவிராயர் என்பவர் இற்றைக்கு 200 வரு 
ஷங்களுக்கு முன்னிருந்த சவ்வாதுப்புலவர் முதலியோரை யுமிப்பாட்டிற் 
குறித்திருப்பதால் தமது காலத்துக்கு முற்பட்டவர்களுட் சிலரையுங் 
கூறுவதாகத் தெரிகிறது . 


கசு 


‘ மயூரகிரித்கோவை 


வல 


. 


( 


மனமது சபைக்குன் மலையாமற்சபாசென வழுத்தும்வெண்பாப்புலிக்கா 
பலனென்று நீடுபொன்னங்காலினாரென்றும் வளரிலக்கணவிளக்க 
மாசிலாமணியெனும்பண்டாரமென்று நல்வாக்கியாவிடைநாதநா 
வலனென்று நிலைநல்லூரினொல் செவ்வூரில்வருகவிஞயென்றுமீவாணி . 
மருவுகொன் றைக்குளத் தண்ணாவியாசென்றும்வளமிகக் கண்டுகொண்ட 
மானிக்கநாட்டினில்விளங்கிய தாழ்ச்சிகாமணியெனும்பெரியமுத்து 
மாரியப்பக்கவிஞனென்றுநதிகுலசைவமணி திருப்புத்தூர்வளர் 
வாலசரஸ்வதியென துபாட்டனென வுயர்முத்து மாரியப்பேந்த் : கவிஞ 
ரெனவுமே பெயர் பெற்று முத்தமிழகத்தியற்கெண்மடங் கதிமானோ 
ரிப்படிக்கவிவலவர்பதினாயிம்பேர்களிவர்கடனிலொருசிறியன்யா 
னே தவிடம் விட்டுவெகுது தொலைதனில் வந்ததென்னினிவ்வுலகமதனில் 
எமது துரைபோசராசர்கள்சிரோன்மணியெனத்துதித்தவர்கள் சமுகத் 
விலகுபிரபந்தகவி வாலசரஸ்வதியு நாமெனவரும் பெயர் செலுத்தி 
யாவரும்புகழவேசெயவிருதுபெற்றிடப்யேல்பாகவந்தேனலா 
லில்லாமையால் வந்ததன்று நிதமழறிந்திரவலர்க்குதவதா 
னென்னலாலுனை நாடி வந்தனன் கீர்த்திருதலைகந்தியருள்புரிவையே 

மருதுபாண்டியன் மீது பாடிய கவி . 
ஞாலமதிலுயர் கின்றசிவகங்கையரசுநிலைநாட்டியகிரீடியான 
பாதேந்திராஜெயம்ஜெயம் விசயமோங்குபா மாஜெயஞ்ஜெயக்கன் ( மோ 
குமருதுப் 

பாண்டிய துரையேஜெயஞ்ஜெயமென துநலமகிழ்ந்தினிதுகேண் 
நாலு வருடஞ்சென்னபட்டணத்தசரதுநவாபுசாய்பவர்கள் சதிரில் 
நதிகுலாதிபன் ராமசாமபூபதிதயவினாற்சிவிகைவெகுமதிகளும் 
நலமுறப்பெற்றுமவிடத்துப்பிரபுகணேயாயமுற்றுமில் விடம்வ . 
நாடிமூட்டைக்கார்சத்தம்வந்தோ மன்றிராத்திரிப்பெட்டியுடனே 
நகைவகைவபாகனுளதைப்பி , ரமணரிருவர்நலியா துகை கொண்டுமப் 
பாலவர்களும் போயினார்யான் வித்ததைப் பார்த்தவுடன் மன துகவலை 
பாய்ந்தவர்களைத்தேடியுங்காண்கிலாம்லிதுபகவசங்கற்பமென்று 
பாதைகூடிப்புதுச்சேரி தனில் வந்து யான்பரித்பித்திடும் வேளையிற் 
பசியுறு குழந்தைகட்கனையெனவும் வாடியபயர்க்குமழைமாரியெனவும் 
பாவாணருக்குதவுகற்பகருப்பு துவையம்பதியாதிபதிதன் செயம் 
பதியம் :சிம்மமகராஜசமுகஞ்சேதுபதிமற்றுமுளவர் சாதம் 
பரிவுற்றுமேவதிகவிருது பெறுகங்கை குலபாக்கியசிலாக்ய தமிழ்விற் 
பன்னன் முன் முளைவாரியன்னவன் மேழிப்பதாகையன் பூமிபாலன் 
தேரூப 

பசுபனானந்தனான செயமாலென்னையுன து சமுக 
வாசற்ப்ரபந்தகவிவாலசரஸ்வதியென்றமாத்ரமேவான 

மவாவழைத்து 


வாலம் 


நூலாசிரியர் வரலாறு 


மாதயவு செய்ததாலவன் மீதியானு மொருமயிலிசைத்தூது சொல்ல .. 
மனமிக மகிழ்ந்ததிகவெகுமதிகள் செய்திந்தவையமதிலுமது துரைபேர் 
வளரவேபுகழைமேன்மேலுமேதுதியுமெனவண்மைமொழி கூறவேயன் 
வரிசை பெற்றவனைமிக வாழ்த்தியேதில்லைநகர் வந்து பொன்னம்பலத்தில் 
மருஈடாசனைத்தெரிசனஞ்செய்து நல்வழிமார்க்கமெய்திவிரைவாய் 
வள குந் திரிசிபுரத்தில் முத்துக்கிருஷ்ணமா ஓதவி கொண்டு சிப்பாற் 
கோலம் குதென்றிருப்புத்தூரில் வந்துநங்குல தெய்வமாகியருளே 
குடிகொண்ட காசிவயிரவமூர்த்தியிருபதக்கும்பிட்டிறைஞ்சியெனது 
குருவானஞானசங்கரலிங்கமாமுனிக்குரிசிலைமனத்துள் வைத்துக் 
கோகனகமலாலரும் வாவிதனிலேபசிய கொட்டியுமலர்ந்ததெனயான் . 
குணமுற்ற தமிழ்வித்வசனருற்றவுயர் முக்யகொலுவுனது - முகய்வந் 
குழவிதாய்முகநாடுமதுவெனக்கருணைபொரிகுளிர்முகமதனை நாடினேன் 
குலவுசிவிகைக்க திகவிருதுமும்பளமுங்கொடுத்து முன்னிலைமைபூலாங் 
குண்டுவயலுந்தந்து மென்றுரின்றயவுளங்கொண்டெனைக்காத்தருள்வை 

( யே . * 
இத்தகைய மாட்ட்சிமைபெற்றிருந்த மருதுதுனாயருகில் இவர் , மேற் 
கூறியவாறு அமரும் நாளிர் பூபதிக்கு இராஜபிளவை புறப்பட்டுப் பல 
மணி மந்தி மாதிய வைத்தியங்களாலநுகூலமாகாமல் கலம் வருந்து 
வாராயினர் . அப்போது ஒரு முதியவர் பூபதியை நோக்கி , அரசே , கலி 
யுகவரதராகிய சுப்பிரமணியக்கடவுளுடைய பக்தர்களால் விபூதி போடப் 
பெறின் அநுகூலமாமென்று சொல்லக்கேட்ட பாண்டியன் . அங்ஙன 
மாயின் அத்தகையார் யாவரென்று வினவ , நாட்டுக்கோட்னடைச்செட்டிப் 
பிள்ளைகளுக்குக் குமாரக்கடவுள் பி , சன்னமுள்ள குலதெய்வமாகலால் 
அவர்களுள் எவரேனும் விபூதி போடுவது நலமென் றுரைக்கவே , அத் 
தகைய செட்டியாரொருவரைக்கொண்டுவருகவென்று உத்தரவளித்தனர் . 

உத்தரவுப்படி சென்ற எவலாளர் எருத்து மாட்டிலேற்றிய உப்பு 
வியாபாரியாய் எதிர்ப்பட்ட காடன் செட்டியாரென்பவரை யழைத்து வந்து 
பாண்டியன் முன்புவிட , விடப்பட்ட செட்டியார் யாதாமோவென்று 
அச்சமுற்றயருங்குறிப்பறிந்த பாண்டியன் முகமன் கூறி . உமது குலதெய்வ 
மாகிய சுப்பிரமணியக்கடவுளுக்குப் பிரார்த்தனை பண்ணி யானிப்பிளவை 


* இக்கவிகளை எனக்குதவியவர் சிவநேசச்செல்வர்களும் என தன்பிற் 
கருங்கலமாகவுள்ளவர்களுமாகிய காரைக்குடி . ஸ்ரீமத் : ராம . கு . ராம 
சொக்கலிங்கச் செட்டியாரவர்களிடத்திற் கல்விபயின்றவரும் இந்த முத்து 
வேலுக்கவிராசர் பெளத்திரராகிய சொர்ணச்சாமிக் கவிராயர் குமாரரும் 
இப்போது தேவகோட்டையில் வசிப்பவருமாகியவேலுச்சாமிக்கவிராயர். 


உ 


மயூரகிரிக்கோவை 


. 


யால் வருந்தாது பிழைக்கும் வண்ணம் விபூதி யளிப்பீராகவென வேண் 
டச் செட்டியார் சிறிது மனந்தெளிந்து . இந்த மருதுபாண்டியனுக்கு 
அநுக்கிரகம்பண்ணி என்னை இவ்விடத்தினின்றும் விடுவிக்கவேண்டுஞ் 
சண்முகநாதாவெனச் சிந்தித்து விபூதி யுதவியபின்பு , பாண்டியன் அரு 
கிருந்தவரை நோக்கிச் செட்டியாருக்கு உண்டி முதலியன வளித்து உப 
சரித்து வைத்திருங்களென்று கட்டளையிட்டவாறு உபசரிக்கப்பெற்றும் 
செட்டியார் அச்சமுடையாய்ச் சண்முகக் கடவள் திருவடிகளைத்தியானி 
த்திருந்தனர் . 


அப்பால் வெகு நாளாய் ரித்திரையில்லாமல் வருந்திய பூபதி அன்றி 
என் அயர்ந்து ஆகும் போது பாலசந்யாசி ஒருவர் மயிற்றோகையடன் 
வந்து நம்பிளவையைப் பிதுக்கி ஆணி யெடுத்து வாழையிலையில் வைத்து 
விட்டுப் பிளவைவாயில் விபூதியை வைத்ததாகக் கனவு கண்டு வெருண்டு 
எழுந்து பார்க்கும்போது அச்செயல் யாகம் நனவாகவே இருக்கக்கண்டு 
மகிழ்ந்து வியந்து காடன் செட்டியாரைத் தமது அருகு வா வழைத்து 
எனக்கு அப்பனீ , அம்மை " . ஆயனும் யே " என்று புகழ்ந்து அன்று 
முதல் அண்ணன் என்று முறைபாராட்டிப் போன்புடன் தமதருகிற் சில 
நாளேனும் இருக்கும்படி வேண்டிக்கொண்டனர் . 

அங்ஙனஞ் செட்டியாரிருக்கச் சில தினத்துள் தேகசௌக்கிய 
முற்ற பாண்டி பன் செட்டியாரை நோக்கி , அண்ணா நமது 

குலதெய்வ 
மாகிய குமார்க்சடவுள் இருக்குக் தலம்யாதென்று " வினாவி .க்குன்றக்குடி 
என வழங்கும் மயூாகிரி யென் றிந்த வேந்தர் செட்டியாருடன் தம்மைச் 
சார்ந்த பரிவாரங்கள் புடைசூழக் குன்றக்குடிக்குச் சென்று மலையடி 
வாரங்களில் அடர்ந்துள்ள காடுகளை வெட்டிச்சீர் செய்து மலைமேலேறிச் 
சண்முகக் கடவுளைத் தரிசனஞ் செய்து . இத்தகைய கருணாரி தியாகிய 
முருகக்கடவுள் எழுந்தருளியாருக்கும் இத்தலம் இவ்வாறு பொலி விழர் 
திருப்பதேன் ? எனப்பல சோதிடர்களை வரித்து வினாவிச் சண்முகக்கட 
உள் எழுந்தருளியிருக்கும் பீடத்தின் பட்டிருக்கும் தகடு குப்புறக்கிடக் 
கிறதென்றறிந்து . பரிசோதனை செய்து , அங்ஙனந் தகடு கிடப்பக்கண் 
டெடுத்துச்செவ்வை செய்து பிரதிட்டை பண்ணுவித்து மண்டபம் , மதில் , 
கோபுரமுதலான திருப்பணிகளும் பிறவும் புதுக்கிக் கும்பாபிடேசமுஞ் 
செய்வித்து , செம்பொன் மாரிமுதலிய கிராமங்களை அளித்தும் மருகா 
புரி என்னும் தடாகமுண்டாக்கியும் , தென்ன தோப்புக்கள் வைத்தும் 
வெள்ளிடியில் வாகனம் . பொற்கவசம் , திருத்தேர் முதலியன செய்வித் 
தும் . தைப்பூசத் திருவிழாவாதிய சிறப்புக்களைப் பெருமை பெறச் செய் 
தும் , சண்முகக்கடவுள் திருவடிக்கண் இடையருத போன்புடன் அக் 


நூலாசிரியர் வரலாறு : 


வு 


. 


தலத்தில் அரண்மனையுங்கட்டுவித்து அங்கு அமீரு கார் 
கோளால் இக்கோவையைப்பாடினரென்ப .. 
இப்புலவர் மருதுபாண்டியன் சண்முகக்கடவுளுக்குச் 

சொந் 
கூறிய திருப்பணி முதலான தருமங்களையும் , புலவர் கட்குப் பெருத்தி 
வழங்கிய பெருமையையும் , பலவண்ணமாகப் பாராட்டிக் கூறியிருக்கும் 
அருமை மிகவும் வியக்கற்பாலவாம் . அவைகளைத் தனித்தனியே யெழு 
தப்புகின் விரியமென்றஞ்சி எழுதிற்றிலேன் . ஆனாலும் , க . கஉ , சுக , அக , 
ககஅ , கரு . கரு அ , கசுசு . ககஅ . உ 00 . உஎ . கூ 05 . , 40 எ . ரு உச , நாரு 
என்னும் இலக்கச் செய்யுள்களைப் படித்தால் ஈன்குள் ! லாகும் . 

அன்றியும் அக்காலத்து மருதுபூபதியா மருமகர்த்தாவாக்கப்பெம் 
றுத் திருவண்ணாமலை அதீனத்தைச் சார்ந்தவராயிருந்த சங்க லிங்கமுனி 
வருடைய ஈகை , அன்பு , முதலிய பெருமைகளை ( எ ; சஎ.க.) ஆம் பாடல் 
களிலும் மருது பூபதிக்குச் சகோத பாந்தமுள்ளவராகிய காடன் செட்டி . 
யாருடைய மண்டபப்படிச் சிறப்பை ச 02 -ம் பாடலிலும் பாராட்டிக்கூறி 
யிருக்கின்றனர் . இவர் இக்கோவையில் எனைய நூல்களிற்காணப்பெறாத 
அரிய துறைகளையெல்லாம் அமைத்து . அதிவிசித்திரகரமான 
சுவை பொருட் சுவைரியம்பிய யமகம் . திரிபு , சிலேடை . அடிமடக்கு முத 
லிய கவிகளையும் , கூட சதுக்கமுதலிய சித்திர கவிகளையும் அமைத்துப் 
பாடியிருப்பதுபோல் வேறெவரும் செய்கிலான்பது ஒரு கலை . 

இப்புலவருடைய பழய இலக்கிய விலக்கணமுதலான பல நூற் 
புலமையும் , சொல்வன்மையும் , கவித்திறலும் , இந்நூலுள் எங்கேனுஞ் 
சில செய்யுட்களைப் படித்தறியும் விவேகிகளுக்கு நன்கு புலப்படும் . அன்றி 
யும் புராணங்களுள் ஆழ்ந்த பொருளும் , அரியகற்பனைகளும் நிரம்பிய 
தணிகைப்புயாணம்போலும் கோவைகளுள் 

மயூர் 
யென்பது பல பிரபலவித்துவான்களுடைய கொள்கை . 

இத்தகைய விந்தக்கோவையை யாங்கேற்றிய போது பல ஆடையா 
பாணவாகனாதி விருதுகளுடன் காளையார் கோவிலுக்கு அருகில் இப் 
போது புலவர் மரு.தன்குடி என வழங்குங் கிராமத்தையுஞ் சம்மானஞ் 
செய்யப்பெற்றனர் என்ப . இது அச்சமயத்திற்சொல்லியதாயறியப்படுகிற 
* இந்த அரண்மனை இப்போது கீழவீதியிற் சிதைவுற்றிருக்கிறது . 

இந்தக்காடன் செட்டியார் மாபிலுதித்தவர்கள் இப்போது அரண் 
மனைப்பட்டியென்னும் ஆத்தன்குடியிலிருக்கும் செ.கா. வகையின நாவர் . 
இவர்களது அன்னசத்திரமும் . மண்டபப்படியும் இன்றைக்கும் குறை 
வின்றி நடைபெற்று வருகின்றன . இவர்கள் 

சத்திரத்திற்கு மருது 
பாண்டியனால் விடப்பட்ட கிராமங்களைந்தும் பொழுது மதற்கேயுரித் 
தாகவுள் 


கிரிக் 


கமகானை 


கவுளளன . 


. 


மயூரகிரிக்கோவை 
4. பொரு, ஆன்பி லார்மரு மன்னிய வாகை புயக் தகாரிந்த 
விருத னுயர்முத் தமிழ்மாலை யுக்கொள்ள வேண்டுமென்றே 
ஒருதன் குடியென் றுரையாமற் சுனு முயர்வு பெற 

மருதன் குடிதனைத் தந்தான் மருது மகிபதியே என்னுங் 
சட்டளைக்கலித்துறையானுந் தெரிகின்றது . 

அன்றியுஞ் சிவகங்கைச் சமஸ்தானத்தில் சர்க்கரைப்புலவர் மகமை 
யென் றென்று முளது . அது +ேது சமஸ்தானத்தில் என்றுஞ் சிவகங்கை 
பிரிவதற்கு முன் ஆதிகஈட்டிமாலைச் சர்க்கடைப்புலவருக்குச் சேதுபதி 
களார் கொடுக்கப்பட்டதோ, அல்லது இவரது தகப்பனாாகிய சர்க்க 
ரைப் புலவருக்கு மருது பபதியார் கொடுக்கப்பட்டபோ நன்கு புலப் 
படவில்லை . 

இங்கனங் : சம்மானிக்கப் பர்.. சரந்துப்புலவர் . தன்கையா தரித்த 
மருதிபூபதிக்குப் பகைவரிடை யூ,கண்டான போது அவரைப் பிரியாத 
வடாய் , நேர்ந்த யுத்தங்களில் தாமும் ஒருதலைவாய் ஒன்று போர் 
புரிந்து , கி.பி. 1801 அக்டோபர் வே மருது துரையானவர் பகை 
வர் கையிலகப்பட்டுப் போனவுடன் பிரிவாற்றாது துய ! 

பாக்கடலின் மூம் 
கினவாய்த் தனது காகிய சிறுகம்பையூருக்குச் சென்று , பின்னொரு 
வாரத்துள் சிவபெருமான் றிருவடி ரிழலை அடைந்தனர் . பின்னர் இவ 
ருடைய குமாராகிய சர்க்கரைப் புலவரை இவர் பிதாவாகிய சர்க் 
கரைப்புலவர் சில காலம்படிப்பித்துப் பாதுகாத்தனர் என்று கூறுப . 

இதனால் இப்புலவருடைய செய்ந்நன்றி மறவாமையென்னு முத்தம 
குணமும் . தன்னையா தரித்த பிரபுவினிடத்தில் வைத்திருந்தபேரன்பும் . 

காணுத லொழ்க நல்லார்க் காணினங் கவர்பா னட்புப் 
பேணுத லொக பேணிற் பிரிவற லொழிக வற்றால் 
மாணுயி ருடம்பில் வாழும் வாழ்க்கைபோ யொழிக வென்னா 

ஆண்டு மொருதாய் சித்த பார்ப்பென வளங்கு லைச் சார் . 
என்று ஆன்றோர் வாக்குக் கிணங்க வுத்தமாண்பரைப் பிரிந்துயிர்வாழா 
மையென்று நட்புத்திறன நன்குணரலாகும் . 

இவராலும் , இவர் முன்னோராலும் , பின் கோபாலும் இயற்ரப்பட்ட 
நூல்கள் பலவாகும் . அவைகளுள் சிற்சிலவே இப்போது கிடைத்துள் 
ளன . அவற்றுள் இவரியற்றியதாக வேறொரு நூலும் காணக்கிடைக்க 
வில்லை . கிடைத்துள்ளவை . அதிரெட்டியாலைச் சர்க்சனாப்புலவரியற்றிய 
திருச்செந்தூர்க்கோவை , வே காத்த சூடாமணிக்கு இயற்றிய சித்தாந்தச் 

பிரபுலிங்கலீலை கோரக்கர்கதி ச . 


நூலாசிரியர் வாலாறு . 


சார்பானவபை ; பிந்திய சர்க்கரைப்புலவரியற்றிய !கழலைச்சதகம் , மண் 
டல்கோட்டை வண்டுவனப் பெருமாளூசல் , திருவாடானைச்சித்திர கவி 
மஞ்சரி ; சீனிச்சர்க்கரைப்புலவரியற்றிய திருச்செந்தூர்ப்பரணி ; சீனிப் 
புலவரியற்றிய துறைசைக்கலம்பகம் , சர்க்கரை அருணாசலப்புவெரியற்றிய 
பொன்பேத்திச் செல்லியம்மை ஊசல் முதலியன ; சர்க்கரை முத்துரு 
கப்புலவரியற்றிய செங்கால் பிள்ளை மடத்தில் நிலைபெற்றிருக்கும் * வைா 
வக்கடவுள் பதிக முதலியன ; சாக்கரை (இராமசாமிப்புலரியற்றிய 
மஞ்சக்குடி சொர்னவல்லியம்மன் பதிகம் முதலியனவாம் . 


இவையன்றிச் சீட்டுக்கவிகளாலும் பிறவாற்றாலும் பெயர் மாத்திரம் 
அறியப்படும் நூல்களாவன: சர்க்கரைப் புலவரியற்றிய திருப்புன வாய்த் 
புராணம் . திருப்புனவாற் பள்ளு, புதுக்கோட்டை , அரன்மனை யிலுள்ள 
தக்ஷிணாமூர்த்தி மும்மணிக்கோவை . சிங்கவனம் ஜமீந்தார் மெய்க்கன் 
கோபாலர் பேரிலியற்றிய நகூத்திரமாலை , மங்கலக்குடிக் குறவஞ்சி . சர்க் 
கவை இராமசாப்புலவர் , மஞ்சக்குடிப் பெருமாள் பிள்ளை பேரிலியற்றிய 
குறவஞ்சி முதலியனவாம் . அன்றியவர்கள் செய்த தனிச்செய்யுட் 
களுள்ளுஞ் சட்டுக்கவிகளுள்ளும் என்ன தந்தன இறந்தொரந்தன என்ப . 
முற்காலத்துப் பிரபல வித்தவான்களாகச் சர்க்கரைப் புலவர் 

இருவரிருந்தன ( ன்பது 
இந்த மயூ கிரிக்கோவையினேட்டுப்பிரதியல் 510 - ம் பாடலின் கீழ் 
இறையோன் மகிழ்ச்சியைக்கண்டோர் கூற்ருகவுரைத்தது காண்க . பிரி 
கூடன் படுதலைப் படர்க்கையாகவும் இறையோன் முன்னிலையாகலாம் 
கூறினாருமுளர் ; அவர் திருச்செந்தூர்க்கோலை. பாடிய மூன்றாம் பாட்ட 
னாபாகிய சர்க்கரைப் புலவன்க, எனக்காணப்படுங் குறிப்புரையாலும் , 
இந் நூலில் காணப்படும். குறிப்புக்கள் ஆசிரியர் காலத்திலேயே எழுதிய 
காக அறியப்படுவதாலும் இந்து மயாசிரியராகிய சாந்துப் புலவருக்குத் 
க்கப்பன்பாகிய சர்க்கரைப்பு.. 

வயன்றி - > வர் மூன்றாம் பாட்டனாா 
* இப்பதிகம் பொன் பேத்திச்செங்கால வீரப் பெருமாள் பிள்ளைக்குப் 
புத்திரப்பேறளிக்க வேண்டிப்பாடியங்கனம் புரிவித்ததாகும் . 
இது ,வேதமென்பது யேந்தவேதத்தின் விளங்குஞானக்கருத்துணின்மாடிய 
நாதனென்பது நான் கவியென்பது நானிலத்திலிவைரி சமாயினாற் (வாய் 
கோதில் வீரப்பெருமாள் செங்காலனுக்குரியமைந்தர் கொடுத்தருள் செய்கு 
மா தவித்துச் செங்காலவேள் சத்ரத்தில் வளருமெங்கள் வாரெவ்மூர்த்தி 
யே , என்பதாலுமறிக . 


வர்கள் 


| 


மயூரகிரிக்கோவை . 
கிய சர்க்கரைப்புலவரும் பெரும் புலவராக விருந்ததாகத் தோற்றுகிறது . 
இது பின் வருஞ்சிறப்புப்பாகச் செய்யுட்களாலும் பட்டயங்களாலும் 
வலியுறுகின்றது . அவை வருமா.று 

ரை திருவேதாந்த சூளாமணியுட்பொருாை யுலகிலுள்ளோ 

ருண ரை செய்கவெனக்கடல்சூழ் 
ரைய சன்சேதுபதியமாத்தியனந்தாமோதரன் கங்காகுல் 

திலகன் ரகுதிபெறச்சாற்ற 
வரையறுத்துச் சிந்தாந்தப் பொருட்டி றனுந் தோன் நாகு 

கனனற்றுறைசைநமச்சிவாய தேசிகன்ராள் 
பசிவக்கொழுந்து தியருள்கல்விக்கடலைப்பருகுமு 

கில் சர்க்கடைநற்பாவலவர் கோனே 
இவ்வபைப்பாயிடம் இரசா 

சாமநாத்துமத்திலிருக்கின்ற நெல்லையப்பபிள்ளைய 
குமா பர் எம்மோடு கற்றோராகிய சாமிநாதபிள்ளையவர்கள் பாடி 
யது என்று சர்க்கலைப்புலவரியற்றிய வேதாந்த சூடாமணியுரை யேட்டிற் 
காணப்படுவதால் சர்க்களைப் புலவர் திருக்கைலாசபரம்பரைத் திருவா 
வடுதுறையாதீனத்திற் சிவக்கொழுந்து தேசிகரிடத்தில் படித்தவரென் 
பதும் , சேதுபதிகளுடைய மந்திரியா பிருந்த தாமோதரம்பிள்ளையவர் 
கள் விரும்பியபடி வேதாந்த சூளாமணிக்குச் சித்தாந்தப்பொருட்டி நக் 
களூந்தோன்ற உரை இயற்றினயென்பது தெளிவாய் விளங்குகின்றது . 

இந்தச் சிவக்கொழுந்து தேசிகர் திருவாவடுதுறையாதீனத்தில் எட் 
டாவது குருமூர்த்தியாகிய மாசிலாமணி , தேசிகர் பெரிய பட்டத்திலும் . 
இலக்கணக்கொத்து நூலாசிரியராகிய சாமிநாததேசிகர் சங்காபிடேகஞ் 
செய்யப்பெற்றுத் திருநெல்வேலி ஈசானிய மடத்தில் மூன்றாவது சின்ன 
ப்பட்டத்திலுமருந்தபொழுது . இரண்டாவது சின்னப்பட்டத்திலிருந்த 
வர் என்றுவிளங்குவதோடு , இப்பொழுது திருவாவடுதுறை யாதீனத்தில் 
எழுந்தருளியிருக்கும் மலமாசந்நிதானமாகிய ஸ்ரீ ய - ஸ்ரீ அம்பலவாண 
தேசிகரவர்கள் பதினேழாவது பட்டமாதலாற் பட்டம் ஒன்றுக்குக் 
குறைந்தபகம் இருபத்தைந்து வருடங்களாகக் கொண்டாலும் , கி . பி . 
1658 - ல் இருந்தவபாகந் தோற்றுகிறது . அன்றியும் சாம் நாததேசிகர் 
தாமியற்றிய இலக்கணக்கொத்தில் என் கண் காணத்திருவாரூரிற்றிருக் 
கூட்டத்திற் றழ்க்கிலக்காகிய வைத்தியநாதன் இலக்கண விளக்கம் 
வகுத்துரை எழுதினன் என்பதனாற் சாகிநாததேசிகர் கரலத்தில் இருர் 
தவயென்றறியப் படுகிற திருவாரூர் வைத்தியநாத தேசிகர் காலம் இரு 
நூற்றைம்பது வருடங்களென்பது . இற்றைக்கு இருபது வருடம் ட்கு 
முன் சி . வை . தாமோதரம்பிள்ளையவர்கள் இலக்கண விளக்க பதிப்புரை 


நாலாசிரியர் வரலாறு . 


. 


. 


பில் எழுதியிருப்பதை நோக்கும் பொழுது , இப்போது இருநூற்றெழுபது 
கருடங்களாகக் கருதப்படினும் திருவாவடுதுறையில் பதின்மூன்றாவது 
பட்டமாக வெழுந்தருளியிருந்த அம்பலவாண தேசிகரிடத்துச் சைவசந்தி 
யாசமும் சிவதீக்ஷையும் ஞானோபதேசமும் பெற்றவரும் , திராவிட மஹா 
பால்ய கர்த்தராகிய சிவஞான முனிவர் மாணாக்கரிலொருவருமாகிய 
தொட்டிக்கலைச் சுப்பிரமணியமுனிவர் காலம் இற்றைக்கு நூற்றிருபது 
வருடங்களாகுமென்று சென்னைப் பிரடென்னிக் காலேஜ் தமிழாசிரி 
யராகிய ப்ரும்மஸ்ரீமஹாயஹோபாத்தியாயர் உ . வே . சாமிரு 

நாத ஐயரவர் 
கள் தறைசைக்கோவை முகவுரையிற் குறித்திருப்பதைக் கணக்கிடும் பொ 
ழுது பட்டம் ஒன்றுக்கு இருபத்து நாலு வருடங்களாவதாற் சாமிநாததே 
சிகருடனிருந்த சிவக்கொழுந்து தேசிகர் காலம் இருநூற்றைம்பது வரு 
ஷங்கட்கு முற்பட்டதென்பது பெரும்பாலும் சரியாகவோயிருக்கலாகும் . 
இவை நிற்க . சர்க்கரைப்புலவர் எழுதிய சட்டுக் கவிகளில் கதிரவகுலாதி 
பதி கேதுபதி சித்தமகிழ் கனதைப்பியத்த வாக்கி என்றும் சேதுபதி 
சித்த மகிழ் சர்க்கரைக்கவிராச சிங்க " மென்றும் சேதுபதி வாசற் பிர 
பந்தவாக்கி என்றும் பேர் குறிக்காமற் பொதுவாகக்காணப்படுவதன்றிச் 
சேதுபதிகளையே பாடிய தனிப்பாடல்கள் அகப்படாவிடினும் , ஓர் 
சமயத்திற் சேதுபதிகள் சர்க்கரைப்புலவர் சொல்லிய கவியை மதித்துப் 
புகழ்ந்து பாராட்டியதைக்கண்டு பொறாமை கொண்ட சவ்வாதுப்புலவர் " 
சர்க்கரை தொண்டை மட்டுஞ்சவ்வாது கண்ட மட்டும் . எனக்கேட்ட சர் 
க்கரைப்புலவர் . அதுவும் அந்தமட்டுத்தானே என்றனர் . என வழங்குஞ் 
சாதுரிய வசனத்தால் ( அந்த மட்டுத்தானே என்றது கண்டமுந் தொண் 
டையும் ஒன்று என்றபடி . ) சர்க்கரைப் பலபருஞ் சவ்வாதுப்புலவருப் 
ஒரு காலத்திலிருந்த வரென்பதும் . சவ்வாதுப்புலவர் கிளையாளன் சேது 
பதியாகுநாயகன் எனப்பாடிய தனிப்பாடலான் இவர்களை யாதரித்த 
சேதுபதிகள் கி . பி . 1645 - முதல் 1670 -வ ைமால் அரசு புரிந்தவரென்று 
செந்தமிழ்ப்பத்திரிகைத்தொகுதி 2 பகுதி 2 - ஆல் அறியப்படுகிற இரகுநாத் 
சேதுபதியாகிய திருமலை ( சதுபதிகபென்பதும் . இவர்கள் காலத்தில் 
இருந்த புலவர்கள் , மிதிலைப்பட்டி அழகிய திருச்சிற்றம்பலக் கவிராயர் , 
அமிர்த கவிராயர் , படிக்காசுப் புலவர் , என்பது தனிப்பாடல்களா 
னும் , ஒரு துறைக்கோவை , தளசிங்கமாலை முதலியவற்றானுந் தெளிவாய் 
விளக்குவதன்றி , எங்கள் குடும்பத்தவர்களுள் ஆதியிலிருந்தவர் ரெட்டி 
மாளை சர்க்கரைப் புலவர் என்று இற்றைக்கும் வழங்கி வரும் வழக்கத் 
தான் மற்றொரு சர்க்கரைப் புலவரும் பிரபலமுள்ளவராக பிற்காலத்தில் 
இருத்திருக்கலாகுமென்றே தோற்றுகிறது . 


. 


மேயூரகிரிக்கோவை 


நெட்டி மாலை பெற்ற வரலாறு . 


கூறுப . 


ஒரு நாள் கம்பராமாயணத்தில் கடல் நாவபடலத்தைப் பிரசங்கித்து 
வரும்போது அநுமார் கடலைத் தாண்டினாசென்ற சமயத்தில் எப்படித் 
நாண்டினாரென்று இங்குநாதசேதுபதிகள் வினவ . இப்படித்தான் தாண்டி 
வாமென்று இருந்தபடியே மேலெழுந்து சேதுபதிகள் இருந்த ஆசனத் 
தில் உட்கார்ந்தனரென்றும் . கண்டு வியப்புற்ற அரசர் மேலெழுந்தபோது 
சபாமண்டபத்தில் விதானமாக அலங்கரித்திருந்த நெட்டிமாலைகள் 
பட்டுக் கழுத்தில் விழுந்தமையால் அன்று முதல் அம்மாலையையே விரு 
பாக வளித்து இராமாயணப் பிரசங்கம் நெட்டிமாலைச் சர்க்கரைப்புல 
வர் எனப்பட்டஞ்சூட்டி உழக்குடிக்கிராமத்தை சர்வமானியமாக அளித் 
தனரென்றும் 

வந்தஜெயபாரத விராமாயணத்திலே 
வாடாத நெட்டி மாலை மருவிட்ட திருவிட்டு வழுவாது நழுவாது வாசாம 
கோசரமதாய்ச் சிந்தைகவே சற்றுமலையாது புபையிலே செய்யும் பிற 
சங்கரி புணன் . சேதுபதி சித்த மகிழ் சர்க்கரைக்கவிராச சிங்கம் யாமெழு 
தும் ரூபம் ” என்னும் சீட்டுக்கவியானுந்தெளிவாய் விளங்குகிறது . 

இஃதன்றியும் சிறகம்பையூர் . துரியூர், பாகனூர் முதலாகிய கிராமங் 
கால் மானியங்களும் சமஸ்தானத்தில் மகமையும் பெற்றிருப்பின .. 
அவை இன்ன இன்ன காலங்களில் இன்ன இன்ன சேதுபதிகளால் 
இன்ன இன்ன புலவருக்கு கொடுப்பட்டன வென்று புலப்படவில்லை . 
ஆனாலும் இரதநாதசேதுபதிகள் காலத்திலேயே சிறுகம்பையூரில் மானி 
யம் விடப்பட்டதென்பதும் . ஆதிநெட்டிமாலைச்சர்க்கரைப்புலவரே அவ் 
ஆசைத்தமக்கு - றைவிடமாகக் கொண்டனடென்பதும் . சிறுகம்பையூர், 
மானியமாகிய கோகனச் செய் அல்டிரிலுள்ள தலங்களைப்பார்க்கிலும், அதி 
கபாய் விளைகின்றகென்று சிலர் சொல்லியதைக் கேள்வியற்ற சர்க்கரைப் 
புலவர் : கரும்பாலையாடுவதேன் ? கம்பையூர்க் கோணச்செய்விளைவதே 
ன் சர்க்கரைக்குச் சர்க்கரைக்கு எனக்கூறினரென்பதானும் விளங்குகி 
து . இரகுநாத சேதுபதிகளேயன்றியவர்கள் வழிவக்கசேதுபதிகளும் 

புலவர் வா . வந்த புலவர்களுக்கு மானியமும் மகமையும் கொடு 
து ஆதரித்து வந்தார்களென்பது கி . பி . 1795 - ல் இருந்த முத்து முருகப் 
புலவர் பேருக்கு கோட்டைப்பட்டணம் தாலூகா கிராமங்களில் மானிய 

தம் ஏற்பட்டிருப்பதாலேயே யறியலாகும் . 

இரகுநாதசேதுபதிகளாற் பெற்ற மானிய மகமைகளுக்கும் அவர்கள் 
வழி வந்த சேதுபதிகளாத் கொடுக்கப்பட்ட மானிய மகமைகட்கும் 


. 


சுதந் 


நூலாக 


சிரியர் வரலாறு . 


* ன் ! 


. 


اناب 


யாதொரு பட்ட பமும் கிடையாவிடிலும் , இக்குராம்சேதுபதிகள் சகோ 
பரரான முத்துவைாவநாத தேவரவர்கள் கொடுத்த கோடகுடி கொந்த 
வான் வயல் என்னுங்கிராமங்களின் சர்வமானியப் பட்டயத்தால் 
நெட்டிமாலைச் சர்க்கரைப்புலவர் கடைசியாயிருந்த காலம் இன்னதெ 
ன்று காணியப்படுகின்றது . அப்பட்டயமாவது : 

ஜியாவாஹ நாகாலும் கூகள கயா. இதன் மேர் 
செல்லா கரநாமஸம்வர்ச்சரத்தில் 

வருஷ ருதுவில் 

கார்த் 
திகை மாசத்தில் சோமவாரமும் புனர்பூசாட்சத்திரமும் சித்தராம் 
யோகமும் பாலவாகாணமும் கூடிய சுபதினத்தில் தேவை நகராதி 
பன் . பாமநாதசவாசி, காரியது ! ர்தான் . சிவபூஜா துரந்த " ன் . பாராஜ 
சேகரன் பரமாசதேசசிங்கம் . இரவிகுலம் கான் . சொரிமுத்து வன்னி 
யன் . அரியராயிர் களவிபாடன் . வாக்குத்தப்புவனாக்கண்டன் 
மானங்காத்தான் , துட்டாயர்கண்டன் . புவனேகவீன் . வீகஞ்சுகன் . 
வீரவளநாடன் , வீரமார்த்தாண்டன் . பாவித்தியாதான இயல்வித்தியா 
தானபகள்விபாடன் , அரிகொலாசுதன் . அத்தமபாகண்டன் . சாடிக்கா 
" ன்கண்டன் . சாரித்து போகிகள் " ண்டன் . பஞ்சவன்ன பாகுக்கன் 
பணக்கு வாக்கண்டன் . கொட்டமடக்கிவையாளி , நாராயணன் இவுளி 
பாலடி ரிக்தேழவார்கண்டன் . இளஞ்சிங்கம் . களஞ்சிங்கம் . பகைமன் 
னர் சிங்கம் , துரைராயன் . ஆற்றிற் பாச்சி . கடலிற்பாச்சி , மதப்புலி . 
வணங்காப்புலி. என் . * மலிங்கம் . எனியாட்டர் தவிழ்த்தான் , 
மேவலர்கள் சோளரி , மேவலர்கள் இராணக்குட்ருதாளினான் , வீரகெம் 
ரன் . தொண்டித்துறை காவலன் . தட் வெர்தன் . அநமகே , 
னன் . கொடைக்குச் சர்னன் , பரிக்கு ஈகும்ன் , குன் நகைசாயமேருவிர் 
குன்றா வளை குகாரில் பொறித்தவன் . சில ந தன் படமாகர் மட லெழுத 
வருசுமுகன் , விசயலரிகாந்தன் . சகலகலை விற்பன்னன் காமினி 
கந்தர்ப்பன் . அட்ட திக்கு மனோபயங்க ! துட்ட ரிக்கி கசிட்ட பரிபாலன . 
வீரதண்டை சேமத்தலை விளக்கு திரு.தாசரினான் . சேதகாவலன் , வாமா 
திபனான துகவூர்க் கூற்றத்துக்காத்தரான குலோத்துங்க சோழகல்லார் 
க்கீழ்பால் விலையாக்கண்டன் , ஹிரனா கெர்ப்பயாழி ரெகுநாததேவர் மரு 
மகன் செம்பிநாட்டில் திருவத்த கோசமங்கை யிலிருக்கும் கடம்பகேவர் 
புத்திரன் வியூய ரகுநாத சேதுபதி சகோதரரான புத்துவயிரவராததவ 
ரவாகள் கிடாரத்திலிருக்கும் சாந்தாபிள்ளை புத்திரன் ராமாயணப்பிரசங் 
கப் சர்க்கரைப் புலவருக்கு ராமசுவா சந்தியில் வேதபாரகரும் இய 
லிசை நாடகத்தமிழ் வித்தியாதாரருங்கூடிய சபையில் ராமாயணப் பிர 

சதுபதியவர்கள் கையெழுத்து 


உ 

மயூரகிரிக்கோவை 
சங்கத்துக்குப் பரிசாய் இராமசாமி பட்டாபிஷேகத்தில் கட்டளை கிட்ட 
கிராமமாவது , வெள்ளாம்பத்தில் சாத்தனி வயலுக்கும் ஏம்பற் குளத்துக் 
காலுக்குக் தெற்கு , மஞ்சக்குடிப்புரவாகிய வலையன் வயலுக்கும் . கீழக் 
காவலூருக்குக் கிழக்கு , விதத்தருக்கு மேற்படியூர்ப் புலாதிய பொத் 
தையன் வயலுக்கும் வடக்கு . ஆசான் வயலுக்கும் ஏம்பற் குளத்துக்கும் 
மேற்கு , ஆக இந்த நான் கெல்லைக்குட்பட்ட கோடகுடி கொந்தாலம் 
வயல் நஞ்சை புஞ்சை மாவடை மாவடை திட்டுத் திடல் மேல்நோக்கிய 
மாம் , கீணோக்கிய கிணறும் நீரும் பாசி முதலாகிய குடி , படை , பள்ளுப் 
பறை , இறைவரி . வாரியம் . உலுப்பை சகல சமுதாய வளப்பிரயோசன 
ரீதி சோப்செலக்ருபாஷானவக்ஷய பிர்மவரவசமென்று சொல் 
எப்பட்ட அஷ்டபோக தெசஹாசியங்களுக்கும் தான விக்கிரயங்களுக்கு 
யோக்கியமாக சந்திரார்க்க சந்ததிப் பிரவேச புத்திர பெளத்திர பாரம் 
பணையாகச் சருவமானியமாக வாண்டனுபவித்துக்கொள்ளவும் . இந்தக் 
கிராமத்துக்கு யாதாமொருவர் பரிபாலனம் பண்ணின பேர்கள் காசியாலே 
யம் , மற்றைப் புண்ணியஸ்தலங்களிலேயும் , பெரியோர்கள் சந்நிதானங் 
களிலேயும் , ராமசுவாரி சரித்திங்களாகிய இராமாயணத்தைக் கேள்வி 
யானவர்கள் எந்தப் பலத்தையடைவார்களோ அந்தப்பலத்தையடைவா 
பாகவும் . இந்தக் கிராமத்துக்கு அஹிதம் பண்ணினவர்கள் 
சரித்திரத்தை சத்தியமாக ரினைத்தவர்கள் போகின்ற தோஷத்திலேயும் 

கக்கரையிலேயும் இக்கோடிக்கரையிலேயும் பாம்பத்தரையும் , சிவ 
பத்தடையம் ; இம்ரிசை பண்ணின தோஷத்திலேயும் அடைவாராகவும் . 

இறுவாம் பிலி ாம வென்றே ரும்பர் 
றுவ ரென்பது ச்சய மாதலான் 
மறுவின் மாக்கதை கேட்டவர் வைகுந்தம் 

பெறுவ ரென்பது போலி , ம் வேண்டுமோ , என்பதாம் . 
இது கி . பி . 1711 ல் கொடுக்கப்பட்டிருப்பதால் சர்க்கரைப்புலவர் 
ரகுராசேதுபதிகளுக்குப் பின் வம் சக வருடம் வரையிலும் இருந்த 


பாமசுவா . 


W 


இவாது ஆசிரியராகிய சிவக்கொழுத்து தேசிகர் கி . பி . 1658 - ல் 
இருந்ததாகக் கருதப்படுவதால் , அவரிடம் சல்லிகற்று முற்றியபின் 
இரகுசாதசேதுபதிகான் ஆட்சியின் பிற்பகுதியிலே தான் இவர் சமஸ் 
கான வித்துவானாக வந்திருக்கவேண்டும் . அம்கனஞ் சமஸ்தான வித்து 
வான் ஆன காலத்தில் இவருக்கு வயது இருபத்தைந்து வைத்துக்கொண் 
டாலும் , இந்தப்பட்டயம் பெறும்பொழுது எழுபத்தைந்து வயதுக்கு 
குறையாதிருந் திருக்க வேண்டுமென்றே தோற்றுகிறது . இவ்வளவு 
முதிர்ந்த வயதில் இராமாயனப் பிரசங்கஞ்செய்து இத்தகைய சன் 


நூலாசிரியர் வரலாறு .. 


* 


கொடை பெற்றாரென்பது இக்காலத்தவர்க்குப் புதுமையாகக் காசனப் 
புடினும் , தற்போதிருக்கும் முற்காலத்திய முதியவருடைய தேகபலத்தை 
கோக்கும்பொழுது அக்காலத்துத் தொண்ணூறு வயது வரையிலும் 
இருந்ததாக அறியப்படுகிற , இவர் திடசரீரியாக இருந்திருக்கக்கூ .. 
மென்றே தோன்றுகிறது . அன்றியும் நெட்டிமாலைச் சர்க்கரைப்புலவர் 
தொண்ணூறு வயது வரையிலு மருந்தாரென்பது * தமிழருமையறிந் 
வளும் நூறு வயது வரையலுமிருந் தவளுமாகிய அவர் மனைவியாலறியம் 
பட்ட கர்னபாம்பரைச் சேதியாகும் . 

இஃது இங்கனமாக ; நூற்றுநாற்பத்தேழு வருடங்கட்கு முன் கி.பி 
1761 - ல் சர்க்கரைப் புலவர் மிழலைச் சதகம்பாடி அரங்கேற்றியதம் 
கிழலைக் கூற்றத்து வேளான் குலத்தவர்களால் அவர் குமாரராகிய முத்து 
முருகப்புலவருக்கு மகமைப்பட்டயமொன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது 
அப்பட்டயமாவது: - 

வலபலா வாட் நபலகால தசாஅயஉ கலியாப்தம் - அறுசுயக 
இதின் மேற்செல்லான்ற விக்கிர ம. மாசிமீயசு . திரும் ழலை நாட்டுட் 
பிள்ளை மார்சர்க்கரைப்புலவர் குமார் முத்து முருகப்புலவருக்கு மகமைப் 
பட்டயம் பண்ணிக்கொடுத்தபடி மழலை நாட்டுச்சதகம்பாடி நாட்டுப்பிள் 

* இவ்வரலாறு வருமாறு : இது சேதுபதிகள் சர்வமானியமாக 
வளித்த உழக்குடிக் கிராமத்தின் குளக்கால் சம்பந்தமாக ஏற்பட்ட மனத் 
தாங்கலால் அதற்கு அயற்கிராமத்தார்கள் புலவர் வீட்டைக் கொள்ளைய 
டிக்கக் கருதியிருந்ததை யறிந்த ஆதி நெட்டி மாலைச் சர்க்கரைப்.புலவரு 
டைய பௌத்திரர்கள் வீட்டிலுள்ள பண்டங்களையெல்லாம் வீட்டுப்புறத்தி 
லுள்ள கொல்லையிற் புதைத்து விட்டுத் தமது பாட்டியாகிய கிழவியைவீட் 
டிலிருக்தி அயல் ஊருக்குப் போய்விட்டார்களென்றும், அச்சமயத்தில் 
கொள்ளையடிக்கக் கருதியவர் வந்து வீட்டில் யாரேதொன்றுங் காணப் 
பெறாமையால் கவற்சி கொண்ட பேர்களுள் ஒருவன் வெறுங்கையை 
வீசிக்கொண்டு போகிறதா, இதோ அடுக்கியிருக்கும் எடுகளிலாவது 
ஆளுக்கொன்றை எடுங்கள் என்று சொன்னதைக்கேட்டிருந்த கிழவி , 
எந்தப்பொருள் போனாலும் நம்பிள்ளைகள் தேடிக்கொள்வார்கள் அந்தப் 
பொருளைத்தேடிக்கொள்வதற்கு எதுவாயிருக்கும் இந்த ஏடுகள்போய் 
விட்டால் யாது செய்வார்கள் : நம் வீட்டிற் பலபேர்கள் வந்து ஏடுகள் 

திக்கொண்டகாலம்போக . நம்பிள்ளைகள் அயலார் வீட்டுத் திண்ணை 
விர போயிருந்து எழுதிக்கொள்ள விரும்பினும் கிடைக்கக்கூடியதில்ேைய 
யென்றெண்ணி எடுகளை யெடுக்க முயன்றவர்களைக் கூப்பிட்டு வீட்டி 
லிருந்த பண்டங்களைப் புதைத்து வைத்திருக்குமிடத்தைச் சொல்லி விட் 
டாளென்றும் .. அப்போது ஒருவன் கையில் ஒரு . எட்டையெடுத்துக் 
கொண்டுபோக விரும்பியதைக்கண்டு அவ்வேட்டைத் திருகிப் பறித்துக் 
கொண்டாளென்றும் . அந்த ஏடுதான் இப்போது எங்கள் வீட்டிலிரு 
குங் இம்பராமாயணமென்றும் , இப்போது எங்கள் வீட்டிலிருக்கும் முதிய 
வர்களால் விளங்குகிறது . 


A0 


மயூரகிரிக்கோவை , 


ளைமார் போரில் அரங்கேற்றின நற்குச் செங்காலபிள்ளை நாட்டுப்பிள்ளைமார் 
உள்ளிட்டாரும் .. ஆத்மசந்தோஷமாக மாத்தால் குருணி வீதம் மகமைப் 
பட்டயம் பண்ணிக்கொடுத்தோம் . 
* வெள்ளாம் பத்தில் ...... 

பண்டாரவாடைக்கிரா 
மம் . சருவமாளியக்கிராமம், அர்ச் மானியக்கிராமம் . + டோத்திரியக்கி 
ராமம் , கோனிற்கிராமர் . இந்தகிரமத்துக் கெல்லாம் மாத்தால் குருனி 
வீதம் மகமை என்றென்றைக்கும். கொடுத்து நடப்பிவிப் பாமாகலாம் . 
இந்தப்படிக்குப் பொன் பேத்திச் செங்காள ஈபிள்ளை . விருப்பெருமாள் 
பிள்ளை . டாவின சர்க் + பின் . ஒருவப்பிள் ாை . திய்யத்து ர்ப்பெருமாள் 
பிள்ளை . குளத்திர்ச்சடங்கப்பிள்ளை , களபம் வீரப்பெருமாள் பிள்ளை , அவ 
சனம் வெழுவுப்பிள் கா . பெரியணபிள்ளை . அமாடக்கி வீரப்பெருமாள் 
பிள்ளை . சோலேந்திரம் சின்னாப்பிள்ளை , வேங்கப்பிள்ளை , தாளனூ 
கொண்டாபிள்ளை , அடைத்தலங்காத்தபிள்ளை . பாக்கம் மனவாளபிள்ளை . 
மீன்புசல் செய்யானம் குஞ்சுப்பிள்னை , மாணவாளபிள்ளை . வீரப்பெரு 
மாள் பிள்ளை . பெட்டையளம் மார்கட்டியா 

வீரப்பெருமாள் பிள்ளை , 
விளத்தூர் உலகபிள்ளை . கார்க்கமலம் மணவாளபிள்ளை . பாண்டியா 
பிள்ளை : ஆவணாபிள்ளை , 

ரு மபிள்ளை . நெய்வேலி வீ 
" ப்பெருமாள் பிள்ளை . வெள்பூர் அழகபிள்ளை . மீட்டாபிள்ளை . சிறுவரை 
மாக்க பிள்ளை . பூவலூர் வீரப்பெருமாள் பிள்ளை சாக்ககுடிக் கொண்டா 
பிள்ளை . வேட்டனூர் 

பிள்ளை . கொடிக்குளம் 
மலையப்பபிள்ளை . வேங்கடம்பிள்ளை . பெரியணாபிள்ளை , வீரப்பெருமாள் 
பிள்ளை . ஆளுடையார் கோவில் அம்பலத்தாடு தம்பிரான் அவர்கள் . 

பாம் 
யப்பநம்பியார் . சிலம்பாத்தான் சேருவைகார் . ஒக்கூர் சின்னம்பலகா 
" ன் , கட்டயனம்பலகாரன் , பொதுவக்கூர் சேருவைக் 

வகாரன் . ஆலந்தூர் 

பொய்யனூர் அழகபிள்ளை ; இவர் 
கள் சொர்ட்டிக்கு வெள்ளூர் மாகாணம் நாட்டுக்கணக்கு குப்பையன் 
கைநெட்டெழுத்து இந்தப்படிக்குச் சந்திபாதித்திய பிவேச புத்திர 
பௌத்திர பாரம்பரியமாகப்பெற்றுக்கொண்டு # 4 ம் மாருக்கக்கட வராக 
வம் இந்தப்படிக்குச் * செங்காலபிள்ளை . 

* இவர் , திருவெண்ணெய் நல்லூர்ச் சடையப்பவள்ளலைப் போல 
வே பிற்கால திருந்த கண்டியாசனுக்குச் சம்பாநெல்லனுப்பிய பெருஞ் 
செல்வர் . 
இது . கொந்தாருங்கண்டியர் கோனுக்குச்செந்நெற் கொடுத்தனுப்புஞ் 

செந்தாமரைக்கண்ன னன்பாலோர் பிள்ளை செங்காலனென்றே 

தாருவென்னப் புவியிலுற்றான் மற் றவன்குலத்தில் 

வந்தார்க ளாவரிவர்காண் ரிமலையில் வாழ் பலரே . என்று 
லைச் சதகத்தான் விளங்குகிறது . 


- 


கண ப 


துணை. 


வேலுமயிலுந் துணை . 


ம்யூரகிரிக்கோவை . 


காப்பு 

வெண்பா. 
பூமான் மருவும் புயன்மருகன் விண்ணவர்கள் 
கே : மான் மயூரகிரிக் கோவைசொலத்- தாமுதவும் 
பிந்தா வளமுகவன் பில்லார்க்குச் செய்யுமொரு 
தந்தர் வளமுகவன் றாள் . 


முதலாவது 


கைக்கிளை . 


காட்சி . 

சட்டளைக்கலித்துறை. 
பூமேவு பொற்பிடி சிங்கங் களிறம் புலிபசும்பூங் 
காமேவு மான் கொண் டொருதோகை யன்னத்தின் கண்ணுற்ற 
றேமேவு முல்லை மருதேந்த்ரன் போற்றுஞ்செவ் வேள் கமல தாற் 
மாமே வியகுஞ்ச ராசனச் சோலை மயில்வரைக்கே . ( க) 


ஐயம் . 


2 


ய்தந்த கோட்டுத் தகரான் மயூரப் பருப்பதத்தான் 
றாய்தந்தை யோதந்தை கண்ணான சந்த்ரோ தயப்பகை 

கையோ 
வேய்தந்த தோகை மயிற்பகை யோசெங்கை வேலெடுத்துக் 
காய்தந்த காலத்தி லூர்கொண்ட தோவிடங் காதலிக்கே. 

துணிவு 
திரைமேலுள் ளாரெனிற் கைமல ரிங்கில்லைச் செம்மலைநாண் 
டரை மேலுள் ளாரெனிற் கான்மல ரங்கில்லைத் தானடித்த 
வரைமேலுள் ளார்பணி வேலான் மயூர வரையினிற்பத் 
தரைமேலுள் ளாரிவர் வெண்பிறை மேன்முத் தரும்பியதே. ( ங ) 

குறிப்பறிதல் . 
சுரரு மறையவ ரும்வருந் தாமற் சுரும்பைநஞ்சந் 
தரரு நிலாவு மடாமன் மயில்வரைச் சாமிக்கன்வா 
முரருமல் லாரும் பெறும் பேற்றின் மான் விழிக் கூடுற்றவாம் 
பாரும் பரையுந் தொடுநஞ்சும் வான் சுதைப் பாலதுமே . (ச) 

* கைக்கிளை முற்றிற்று . 


. 


4 


மயூரக்கிரிக்கோவை . 
இரண்டாவது இயற்கைப்புணர்ச்சி 


. 


( 
சு 
) 


. 


இரந்துபின் னிற்றற் கெண்ணல் . 
பொன்னுங் கரும்பொன்னுங்கல்லுந்தம் மாற்செம்மை பூணுமிந்த 
மின்னுந் தம் மாற்செம்மை யென்றனக் காயுறல் வேண்டுநெஞ்சே 
பின் னுந் துவிதமி லாவேண் மயூரப் பிறக்கலுக்கே 
யுன்னு மருந்து மணியுஞ் செயும்வினை யொன்றில்லையே . ( ரு ) 

இரந்து பின்னிலை நிற்றல் . 
பூவடு கான்வெட்டி வேருறச் சாய்த்துப்புத் தேளயில்போன் 
மாவடுக் கண்டகண் வண்டென் மனத்தா மரைக்குநல்கிக் 
காவடு தோகை மலைத்தேனுக் காசையைக் காட்டி நின்றாய் 
நீவடு கோதமி ழோபுவி தோகை நெடுமலைக்கே . 

துவுமது 
கையன்றி மெய்யறி யான்கொடைப் பாலிற் கவிஞர் தம்பான் 
மெய்யொன்று சங்கர லிங்கத் தபோநிதி வேண்டுஞ்செவ்வேண் 
மையொன்று தோகை மலைமயி லேமன் மதன் சமரி 
லெய்யென்று வேலெறிந் தென்னோ பராமுக மெய் தினையே. ( எ ) 

முன்னிலை யாக்கல் , 
குவளையின் மீதுசங் கொண்டபி ரானுக்குங் கோட்டொலிதங் 
குவளைமின் னுக்கு மருகன் கணவன் குன் றக்குடி மேற் 
குவளை பகையென்று கொய்யீர்பங் கந்தனைக் கூடிலிர்தாங் 
குவளையு நீத்தெனக் கோ தனி நின்றனிர் கோகிலமே . ( அ ) 

வண்டோச்சி மருங்கணைதல் . 
லான்மறந் தாலு மெவர்மறர் தாலு மலர்ப்பதத்தை 
நான் மறந் தாலுந் தடுத்தாள் குகன்மயி னாகத்திலே 
கான்மறந் தேகுழற் கான்ரேடி யோடுங் கரும்பினமே 
நூன்மறந் தார்க்கென்னைம் பாலேட்டி லாசை நுவலுங்களே . ( க ) 

மெய்தொட்டுப் பயிறல் . 
சாரிக்குத் தாவடி யிட்ட தளிசொல்லுந் தண்மலர்க்கா 
வேரிக்கு வான்பரி செல்லா மயிலயில் வேள்வரையீர் 
பாரிக் குடத்திற் களப மடைப்பதும் பங்கயத்தின் 
வாரிக் கருமையைக் காட்டு வதுமென் மலர்க்கரமே . ( க ) 

பொய்பா ராட்டல் . 
நின்னய மொன்பது மெட்டுஞ்சத் தாகி நிறைந்துப்டாம் 
வன்ன விகாசப் பொருண் மாற்றுக் கந்தன் மயில்வரைமேற் 
கன்னமு லாங்கண்ணி கொங்கை குறித்தயன் கைப்பழகிக் 
சொன்ன கடம்பின்னல்லோரையும் பெற்றுவிண்சுற்றியதே . ( க்க ) 


உ.- இயற்கைப்புணர்ச்சி . 

இடம் பெற்றுத் தழால் . 
தூண்டியாவாசியும் வாழும் பதமுஞ் சொலிற்றகரார் 
வேண்டிய நல்கு மயிலார் மயில்வரை மேன்மருது 
பாண்டியன் பொய்கையுங் கீழ்பாற் சவுக்கையும் பைம்புயல்க 
ளீண்டிய காவு மினிப்பா ரினிப்பா ரிதழமுதே. 

( கஉ ) 
வழிபாடு மறுத்தல் . 
வருவா ரிவர்நின்ற யானுமிவ் வூரண் மறுத்திடற்குத் 
தருவா ரலர்சண் முகவேலன் றோகையஞ் சாரலிற்பூங் 
கருவார் புனக்கொடி யாரிடஞ் செல்லல் கருத்தென்பர்வே 
வருவா ரெதிர்நிற்கி லென்கொடி. யாரிட முன்னிடமே . *( sh ) 

இடையூறு கிளத்தல் . 
கரிய கொடியிடம் போதனன் றன்று கனங்குழைநிற் 
கரிய தருவன் குகன்கந்தன் றோகை யணிவரைமேற் 
பிரிய மருளென வந்தேற் கமுதப் பெருங்குடம்விட் 
டுரியதென் றோநஞ்சங் கைப்படுத் தீர்நெஞ் சுலவுறவே . ( கச ) 

நீடுநினைந் திரங்கல் . 
சூடன் மதனன் கரும்பிது நாணறிற் றோம் தென்றோ 
வாடல் புரிந்த கயறந்து நன்மதி யார்மரபிற் 
கூடறந் தாற்கும ரிச்சேர்ப்ப னென்றுமண் கூறுமென்றோ 
நீடல் விதியு பயின்மலைத் தேவு நினைந்திலவே . 

( கரு ) 
மறுத்தெதிர் கோடல் . 
பொன்னாண் டிருக்கு மிறைவர் முறுக்கும் பொறுப்பதின்றே 
கன்னாணக் கால்வைத்த மாயோன் மருகன்கு கன் சிகண்டி 
முன்னாண் மலையி லுயிரினு மிக்கு மொழியவுள்ள 
தென்னாண் வடமலை வின்னாண மாயின தின்றெனக்கே . ( கசு ) 

வறிதுநகை தோற்றல் . 
தேனாறு பாயுங்குன் றக்குடி யான் முன் சிகண்டியுஞ்சூ 
ரூனாறு வேலு மன மாக்கி னீரென் றுரைத்தவன்றே . 
வானாறு தோயு மதியங்கொல் லோமுத்த மாலை கொல்லோ 
கானாறு பாய்முல்லை கொல்லோவறிதிங்குக் கண்டனனே . ( கஎ ) 

முறுவற்குறிப் புணர்த்தல் . 
சேவ லிடையில் லது முதன் மாத்திரை சென்றது முன் 
காவல் புரிந்து கொடிகளிற் போக்கிய கந்தன் முன்னா 
ளேவில் புரிமயில் வெர்யார் பவளமுத் தீன்றதுண்டு 
பூவர செய்துள் ளவர்பே றெனுமிந்தப் பொற்கொடியே . ( கஅ ) 


ச . 


. 



பான வின்பம் 
மயூரகிரிக்கோவை . 

முயங்குத லுறுத்தல் . 
போரினி லேறு மயிலேந்தும் வாட்படை பூட்டியநாண் 
டாரினன் வந்த சிவகிரி யான்மயிற் சாரலிலே 
பாரினிற் றருவைச் சிந்தா பணியைப்பொற் பங்கயத்தைக் 
காரினைக் கொண்டது போலா மிவடனைக் கைக்கொண்டதே .(ககூ ) 

புணர்ச்சியின் மகிழ்தல் . 
பூலோகத் தின்பும் பரலோகத் தன்பும் பொருத்தியவேள் 
கோலா கலக்குக் குடத்துசன் றோகைக் குலவரையார் 
நாலா நிலையமு துண்டிடி வாவர் நரர்பவத்தின் 
மாலேர்த வாரி யமுதுண் டவரணு மாத்திரமே . ( உய ) 

புகழ்தல் . 
தூண்டிய தோகை தனில்வட் மேற்கிற் றுரைமருது 
பாண்டியன் றேரினிற் கால்வைத் தவர் மயிற் பைங்கிரிமே 
லாண்டிசை கொண்டவர் மூவரு 
வேண்டிக் கருகித் தலைபோய்ப் பகிருடன் மேவினரே ( உக ) 

கற்பை யுயர்த்தித் தலைவி தலைவனைப் புகழ்தல் . 
வானத் திரவியுஞ் சோம்னு மார்க்கம் வழாமன் மற்றோர் 
தானத் திரங்கவி ழாமற் குகன் மயில் சாரலுள்ளார் 
மானத் திரவியங் கொண்டார் நெறியின் மணந்தது போற் 
கானத் திரவிற் பகன்மா லளித்திலர் காசினிக்கே . ( உஉ ) 

மறுத்தெதிர் நாணல் . 
காலிட்ட வாகுவிற் பானுவும் பேடுங் களிச்சுரும்பு 
மோலிட்ட விண்ணுஞ் சரோருகத் தன்ன மொதுங்கலுந் தீம் 
பாலிட்ட சொல்லிய ரார்ப்பு மயூரப் பருப்பதத்தார் 
வேலிட்ட மாம்பிஞ்சும் பூணுங்கண் டாரில்லை வெற்பவரே . ( உங ) 

இயற்கைப்புணர்ச்சி முற்றிற்று . 


மூன்றாவது - வன்புறை . 


அணிந்துழி நாணிய துணர்ந்துதெளி வித்தல் . 
காலிற் பணியுஞ் சிலம்பு நெளிந்திறல் கண்ட துண்டோ 
பாலி வறுமே கலையொதுங் காதது பார்த்தனிர்கார் 
மேலிற்கண் பெற்ற மயிலார் குன் றக்குடி மின்னிடையீர் 
மாலின் மகிழு முருக்கு மணிக்கில்லை மாசெனக்கே . 


( உச ) 


..- வன்புறை . 


பெருநயப் புரைத்தல் . 
மயிலீ ரிவடன் மொழிபோற் குயின் மொழி மாற்றுங்கொல்லோ 
குயிலீரஞ் சாயன் மயிலோ கவர்ந்தது கொண்டசெங்கை • 
யயிலீர் விழிமலர் போல விராவு மலருமலர் 
பயிலீர் சுரும்பின மேகந்தன் றோகைப் பருப்பதத்தே . ( உரு ) 

தெய்வத்திறம் பேசல் . 
சுனை தீர்த்த மியாவுமொன் றான சரவணச் சோதிதொல்லை 
வினை தீர்த்த தோகை மலைக்கும ரேசன் செவ் வேடி - றத்தாற் 
றினை தீர்த் தனை மணம் பெற்றாய ராமனுஞ் சீதையும் போற் 
பனை தீர்த்த கைப்பிடி யேயிருப் பாமிந்தப் பாரிடத்தே. ( உசு ) 

தலைவி பிரிவெண்ணி யழுங்கல் . 
சீதையுங் கொண்கனு மென்றார் பிரிவிற் சிறந்தவவர் 
காதை யறிகிலர் கொல்லோ விறைவர் கருணைவற்றா 
வோதை நதிபதி யன்றோ மயில்வரை யோன் முருகன் 
றாதையம் மான்மகம் போலான தென்மனந் தாருக்களே . (உஎ ) 

பிரியே னென்றல் . 
மட்டார்ந்த கோதை மயிலே யிராமனை வைத்துரைத்த 
திட்டாந்தம் வேலன் குகன் சந்தி ராங்கச் சிலம்பவரிற் 
கட்டாங்கு பூங்குழ லார்மணங் காணக் கருத்திற்கன்றோ 
வுட்டாங்க லென்றுய ரென் பிரியேன் பிறப் பொன்றினுமே.( உ அ 

பிரிந்துவரு கென்றல் . 
கலையோர் மயிலை யெருத்தினிற் கொண்டு கடையிலும் வாழ் 
நிலையோ துஞ் செட்டி . மயில்வரைச் சாரலினேரிழை நின் 
முலையோ சிறந்ததென் னிவ்வூரிற் சந்தன முத்தவெள்ள 
மலையோ சிறந்த தெனப்பார்த் திதோமுன் வருகுவனே . ( உக ) 

தலைவி பிரிவச்சம் . 
விதியோ பிரப்பினை யாதியொப் போவென் விரகாதி 
பதியோ கொடுவரி யோவன்ன மோவுயிர்ப் பாவையரோ 
துதியோ பழிகொள்வ தியாதோ விசாகன்பைந்தோகைவெற்பர் 
மதியோன் கதிரெனத் தோன்றல ராமென்னில் வந்தெனக்கே ..) 

இடமணித் தென்றல் . 
பணித்தாம் பசைக்கு மலைமே லடியிட்ட பாண்டியன் பூங் 
கணித்தார் முதுகுகன் மாயூர வெற்பிற் கனங்குழைநின் 
மணித்தார் வயிரத்து மாடி . யினுநின் மனையினிற்பா 
ரணித்தாகு மென்னகர் நான்மாடி யேறினு மப்படியே . ( ஙக ) 

வன்புறை முற்றிற்று , 


. 


மயூரகிரிக்கோவை . 


நான்காவது தெளிவு . 


. 


ஆற்றி யந்தணர்க் காதி மறைப்பொருளைய மறத் 
தேற வுரைத்த சிவன் மகன் றோகைச் சிலம்பினுள்ளாரி 
மாற வுரைத்துக் கனிவா யமுதுண்ட வர்க்குவஞ்சங் 
கூற நினைப்பினு நாவெழும் பாதன்பு கொண்டுநெஞ்சே ( x2 ) 

தெளிவு முற்றிற்று , 


ஐந்தாவது -பிரிவுழி மகிழ்ச்சி . 


- 


( 


செல்லுங் கிழத்தி செலவுகண் ளேத்தொடு, சொல்லல் . 
சிசுரவு சாகர ரோகப் பெரும்பவந் தீரவர்ச்சித் 
தசுரபி யோற்கருள் செய்தோன் சிகண்டித் தனிவகாபோ 
லசுரரைச் சேடனை நஞ்சைக் கருதி யரனரிநம் 
புசுரர் விரும்பிலர் நெஞ்சே செலுமிந்தப் பூவமுதே . ( ஙங ) 

பாகனொடு சொல்லல் . 
மேலார் பகைநன்று கீழா ருறவிற்கு வெள்வளையான் 
பாலாருங் குன்றக் குடியா ன கர்ப்புறம் பார்வலவா 
மாலார் கமஞ்சூன் முகின் மீதிற் றோன்றிய மாதொருத்தி 
வேலாவி தந்த தளிராவி கொண்ட வியனிடத்தே. 

( ஙச ) 
பிரிவுழி மகிழ்ச்சி முற்றிற்று . 
ஆறாவது பிரிவுழிக் கலங்கல் . 

4 அ - 
ஆய வெள்ளம் வழிபடக் கண்டிது , மாயமோ வென்றல் . 
வையம்விட் டேவல வாசென் றதுஞ்சென்று வந்ததுவு 
மையம் விட் டேசொன் னிசமோ புணர்ப்புமை யோகனவோ 
மையம்விட் டாயந் தொழும்வேண் மயில்வரை வண்கதிரு 
தையம்விட் டாரென்ன மோவிந்த மானைத் தனிவழியே . ( கூடு ) 

வாயில்பெற் றுய்தல் . 
கண்ணாயிரம்பெற்ற வன்பணி வோன் புணர் கற்பினரீ 
ரெண்ணா யிரத்தன் மருகன் மயில்வரை யேந்திழைவெல் 
பெண்ணார் பலரி லொருத்திகண் வாளிற் பிறங்கின தீர் 
விண்ணார் மதிகண்டு தாமரை வேண்டின மெய்த்துயரே. ( ஙசு ) 

பண்பு பாராட்டல் . 
காலங்கை நீடிய கற்சாபம் வாக்குங் கடவுளர்க்குப் 
பாலன் மருகன் மயில்வரை மேவிய பைங்கொடிபா 
லாலந் தளிர்வருஞ் சாமளத் தால்வயி றாகிலகண் 
வேலம்பி னாற்கொடுங் கூர்கொண்ட மன்னவர் வேற்படையே . ( ) 


1 


( 


எ.- இடந்தவப்பார். 

பயந்தோர்ப் பழிச்சல் . 
பெண்கூற்றம் வென்றவர் யானன்றி வேறில்லைப் பேதையனாக் 
கண்கூற்றிற் பெற்றவர் பேறாணின் மேவுக் கஞ்சன் செய்கை 
சிண்சுற்றின் மேவப் புரிந்தோன் மயூரச் சிலம்பவர்க்கு 
விண்கற்றி லாகுக மேலா மவர்கள் விளம்புரையே , ( ங அ ) 

பலதிறப் புகழ்ச்சி 
பைத்தா மரைப்பணி சேய்மயில் வெற்பிற் பருமவல்குன் 
மைத்தா மரைக்கிலக் காமன மேநின்ற மாதவியே 
வைத்தா மரைக்கணை பின்கூடு மென்னுடை மாற்றலர் தங் 
கைத்தா மரைநிகர் பூவே தழைகவிக் காசினிக்கே , - ( ந.கூ ) 

கண்படை பெறாது கங்கு னோதல் . 
விழியா ரிமைக்கி வருமாறு மென்று வியன்மனத்தார் 
சுழியார் புனற்சண் மு.கந்தி யார் பசுந் தோகைவெற்பி 
லழியர்ர் நனவை யவர் குழல் போனீண் டறக்கருகி 
வழியாரு முண்கட் குவளை மலர்த்தி வருமிருளே . ( 

பிரிவுழிக்கலங்கல் முற்றிற்று . 


( 
சுய 
) 


ஏழாவது- இடந்தலைப் பாடு . 


தந்ததெய்வந் தருமெனச்சேறல் . 
புலியை யனத்தை யெனைமானைக் கூறிற் புணர்ப்பினுக்கு 
வலியை யுடையநல் லேதுவன் நேபொன் மயில்வரைக்கென் 
கலியைப் பிறப்பைக் கடிந்தோன் முருகன் கருணையுண்டென் 
மெலியைகெஞ் சேதரு மின்னஞ்செ லந்நெறி மேல் விரைந்தே . 

முந்துறக் காண்டல் . 
இரைதேடி மாவும் பறவையுங் கானத் தெழாமுன் மலர் 
விரைதேடி வண்டினஞ் சாயாமுன் மன்மத வேண்மருது . 
துரைதேடிக் கும்பிடும் வேலோன் மயூரச் சுரும்பினிற்பொன் 
வரைதேடிப் பானு வராமுன்முந் துற்றதென் மன்னுயிரே (சஉ ) 

முயங்கல் . 
வாழ்கானைக் காளைக் கொருகொம்பு தந்தோன் மயூரகிரிச் 
சூழ்கான் குழலுமவ் வேள்கை யயில்போற் றுணைவிழியு 
மேழ்கான வார்த்தையுங் கட்கிலக் காய் விருமுலையு 
மூழ்கா னகையுங்கண் டாடின மின்ப வுததியிலே , 


மயூரகிரிக்கோவை . 


புகழ்தல் . 
கள்ளங் கொடுத்தகண் மீனாட வைந்து கரணத்திலார் . 
புள்ளங் கொடுக்க முடன்கூவ வாரிக்குப் போற்றலரூர்ப் 
பள்ளங் கொடுத்த முருகன் மயில்வரைப் பாரிலின்ப 
வெள்ளங் கொடுத்தனை யுன் போலு ளாரில்லை மேதினிக்கே. ( சச ) 

உடன்புணராயத் துய்த்தல் . 
பிறப்பொன் றினும் பிரியேனென்றவன்புறைப் பேச்சையெண்ணி 
மறப்பொன்றி டாமற் கனிக்குப் புவிசுற்றி வந்ததெய்வச் 
சிறப்பொன்று தோகை ( லைவேலன் சீறச் சிதைந்தவர் போ 
லிறப்பொன் றினும்பிரி யேனினைந் தாயத்தை யெய்துகவே 

இடந்தலைப்பாடு முற்றிற்று . 


எட்டாவது பாங்கற்கூட்டம் . 


தலைவன் , பாங்கனைச் சார்தல் . 
தக்கினு மெச்சினுந் தும்புரு நாரதர் சாற்றமன்றிற் 
றிக்கிட தோவென நின்றாடி. மைந்தன் சிகண்டி வெற்பின் 
மக்களி லாறெனும் வாயிலைச் சாரின்மற் றாங்கவனாற் 
புக்கிட மேலிட மாயினு மேவுவன் பூவையையே , 

பாங்கன் , தலைவனை யுற்றது வினாதல் . 
மூன்றா மிசைத்தரு மாலிகை யான்மயின் முத்திவரை 
யான்றா பதர்க்கருள் செய்தது வோவய னார்மகற்குத் 
தான்றாழ்வி லாதவன் சொல்லிய தோபதஞ் சார்ந்ததுடியோ 
வான்றாழ் குடுமி வெற் பாவென்னை யெண்ணிய வந்ததுவே. ( ச"> r ) 

தலைவன் , உற்றதரைத்தல் . 
வேட்டம் புரிந்தன முன்னாட் கொடுந்தொழில் வெங்கைவில்லிற் 
பூட்டம்பி லெய்த்தது போன்மான் மயூரப்பொருப்பில் விண்ணோர் 
கூட்டம் பணிகுகன் மாமியி னல் வெழில் கொண்டுநின்ற 
ணாட்டமு நெஞ்சும் பெயர்ந்துள்ள பேரில்லை நானிலத்தே . ( சஅ ) 

கற்றறி பாங்கன் , கழறல் , 
மலைதாங்கு நாலு மரவினர் தம்பகை மாற்றுமங்கைச் 
சிலைதாங்கு தேமி மதயானை , கோக்கிற்குச் சீயமஞ்சுங் 
கலைதாங்கும் வெம்புலிப் போர் வேலன் சோகைக் கனங்கிரிமே 
னிலைதாங் கிலாது விடர்போல வாகினை நீயென்னிலே. ( சக ) 


. 


அ.- பாங்கற் கூட்டம் 


கூ 


NAGARAM 


கிழவோன் கழற்றெதிர் மறுத்தல் . 
குன்றக் குடிக்கும ரேசனைப் பொன்வளை கூறச்செ 
தன்றவன் றந்தையை யோர்கூறு கொண்டதம் மான்மன் 
லொன்ற விரத்தி லுதித்த தவன்மக னோதியநாச் 
சென்றது பெண்மையென் மூல்வன்மை (பாரினிச் செப்புவா . 

கிழவோற் பழித்தல் . 
வாண்மையும் வின்மையு மோதுஞ் சமரின் மனத்திறமு 
மாண்மையுந் தேவரு மூரல் செய் யார்கொ லடுத்திலர்க்குச் 
சேண்யையு மண்மை பிறருக்கு பாகியென் சிந்தைநடுக் 
காண்மையும் ளோன் மயில் வெற்பாரைக் கண்டு கலங்கிடினே 

கிழவோன் வேட்கை , தாங்கற் கருமை சாற்றல் . 
கும்பிட மோதுங் கிரீடர் துகளெ கூடி வந்து 
நம்பிடத் தேவரைக் காத்தோன் மயில்வரை நாரிளிழி 
யம்பிட் மோந்தைப் பாலோ ததும்பியசைந்த சொங்கை 
வம்பிட மோ குழன் மேலோ மனஞ்சென்ற மார்க்கங்களே . ( ரு 2) 

பாங்கன் , தன்மனத் தழுங்கல் . 
விண்ட விளக்கிற் கொளிதனை நல்குதன் மின்மினியோ 
கொண்ட வருதிற் குருசி விடமுங் கொடுப்பதுண்டே 
வண்டமர் பூங்குழன் பானுக்கு வேங்கை வடிவுகொண்டோன் 
றண்டமிழ்த் தோகை மலைமன்னர்க்கியான் சொலத் தக்கதின்றே . 

தலைவனோ டழுங்கல் , 
அல்லவை நீக்கியு முத்தானஞ் செய்து மறப்புறத்தின் 
வல்லபங் காட்டியும் வேலன் மயூர வரையின் மன்னா 
நல்லவர் சுற்ற மனஞ்சிங்க மேலுற நண்ணிலை யோர் 
வில்லணி போனுகன் மான் மே அரவம் விரும்பினையே . ( நச ) 

எவ்விடத் தென்றல் . 
காகங் கவிழ்த்தநன்னீர்பாய்வ தோதின்ற கைக்குழந்தை 
யாகங் கரையிற் கராத்தந்ததோ செங்கை யள்ளிய நீர் . 
மோகந் தரும் விண்டு மீனான தோசொன் முருகன்மயி 
னாக பகிழிறை வாதேய மேதந்த நாரியர்க்கே . 

அவனஃ திவ்விடத்தென்றல் 
மாமன் பணியுமஞ் சேறு மயில்வா கனமுருக 
நாமன் கடந்கயி 

லேவிச் செயம் பெற்ற நாட்டில்வஞ்சி 
காமன் கணையைந் திற் கண்ணயி லேவிக் கலக்குமிட 
தாமன்பு பெற்ற பாந்தோகை வெற்பி னகர்ப்புறயே , ( நிசு ) 


மயூரகிரிக்கோவை . 


எவ்வியற் றென்றல் . 
தந்தை பணிமணிச் சாரன் மயூரத் தனிவரையா 
னெந்தைகை யாாதங் கண்காட்டு மோபச் செனும் பரியை 
முந்தைய வீட்டையொப் பாமோ வியலு முலையும் வற்றாச் 
சிந்தை குறைத்த திருவன்ன மானுக்குச் செப்புகவே . ( நீல ) 

அவனஃ திவ்வியற் றென்றல் . 
நாலெனுஞ் சாதியிற் சண்பக மேனியெண் ணாசியச்சை 
மாலெனச் சக்கரஞ் சங்கேந்துங் கையில் வனக்கொடிக்குப் 
பாலெனப் பேசி யிரந்தோன் மயில்வரைப் பாவைமைக்கண் 
கோலென வாகு மறிகுழை போன்மணிக் கொப்பொன்றுமோரு அ ) 

பாங்கன் இறைவனைத் தேற்றல் . 
சங்கார காலனை வான் வழித் துன்றிய தானவருக் 
குங்கார வேலனை மாயூர வெற்பனை யுன்னுதலாற் 
சிங்காரச் சொற்க முடையாரைக் காணர்கென் சேணெறிக்க 
ணிங்காரஞ் சூழ்சிலம் பாவரு வேனிற்றி யிவ்வயினே . ( நிகூ ) 

தலைவன் கூறுதல் . 
மல்லார் கிரணம் விருப்பாத தாமரை யில்லைமதி 
மல்லார் மலர் விரும் பாத குமுதமும் வண்டுமுண்டே 
யுல்லாச வேலன் குமரன் குகன்மயி லோங்கலொப்பாய் 
நல்லா டவரை விரும்பாத பேரில்லை நாரியரே . 

( சாய் ) 
குறிவழிச் சேறல் . 
இந்திர ஞாலவை யம்போன சேனையை யெஃகின் வரத் 

திரஞ் செய்த முருகேசன் பொன்மயிற் சாரலிஃ 
தந்திற் சரவண மீது மருதுக ராதிபதி 
சிந்தையிர் செய்த திருக்குள பீதிவண் சேர்விடயே . 

இறைவியைக் காண்டல் . 
தாருக வெற்பு மலையு மயில் கொண்டு சாய்த்து மற்றைச் 
சூருக் வென்ற குகன் மயில் வெர்பிலித் தோகையரே 
யோருக மோர்கன மெம்மிரைக் காக்கி யு தவிதழம் 
போருக வாசங் கமழச் சுகந்தரப் போந்தவரே . ((istra ) 

இகழ்ந்ததற் கிரங்கல் . 
காலஞ்சு மேசெலக் கண்ணஞ்சி னாற்புவி காத்தன் முதற் 
பாலிஞ்சு மான குகன்றோகை வெற்பிற் பருத்ததன 
சாலஞ் சுமந்தகை யென்படு மோவெற்பர் தையன் முத்த 
நாலஞ்சு மொன்று நகையென்று பார்ப்பர் நழ முல்லையே . ( காங ) 


( 
சாக 
) 


0 


காக 


அ - பாங்கற கூட்டம் . 

தலைவனை வியத்தல் . 
வேலை விட்டுக் கரையேற்றி யூழ்தருங் காலனெதிர் 
வருவேலமுன்வரு வோன் மயில் வெற்பன் வயம்பெறுநா . 
ளொருவேலை யஞ்சினன் சூர னுருவடு வுற்றதுமா 
னிருவேலை யுற்றுங் குழைதந்த தானம் மிரை யுருவே . ( க் ) 

தலைவியை வியத்தல் . 
கோடணை வில்லி முசுகுந்தன் சீர்தரக் குஞ்சரிமா 
னாட மணஞ்செய் பரங்குன்றி னான்மயி னாகமின்னார் 
கூடலி லானைக்கொம் பால்வந்த காயமுங் கூர்மை பெற்ற 
வாடருங் காயமு மாற்றுவ தார்வாய் பருந்தன்றியே . கூரு 

தலைவன்றனக்குத் தலைவிநிலைகூறல் . 
தொட்டிற் சிறையுற் றயனைக் குரலந்தஞ் சொல் வினவிக் 
குட்டிற் சிறைவைத்த வேலன் பகமயிற் குன்றமின்னார் 
சிட்டிற் புணர்ப்பினை நோக்கும் வருவழிச் செல்லுங்கொங்கை 
வட்டிற் குறிமகி ழுங்குளிர் விக்குமெய் வாழையினே . ( சுசு ) 

இதுவுமது . 
மருவிப் பிரிந்த கலைமானை யுன்னி மறத்தியெனு 
முருவிக்கு வேட வடிவெடுத் தோன்மயி லோங்கலின்வா 
யருவித் தினையிலொர் பொன்மறி மான்விளை யாடல் கண்டேன் 
றுருவிப் புனத்தை யகல்பா ருரிஞ்சுஞ் சுடர்வெர்பனே . (சஎ ) 

தலைவன் சேறல் . 
பாலும் பழமுங் கமலத்தி லேகொண்டு பாக்கிலையு 
மேலமும் வைத்திள நீர் தாகந் தீ . விரண்டகலு 
நாலுஞ் சுமந்தெதிர் தோன்றுங்கொ லோதெய்வநாநகொழுங்கூர் 
வேலு மயிலு முடையபி ரான்மயில் வெற்பக 

கத்தே. ( சுஅ ) 
தலைவியைக் காண்டல் . 
மலைமே வருவி யெழுந்தென்ன மைக்கு வளைத்தரள 
முலைமே லருவி விழவள்ளி மாது முகிழ்ககைக்காக் 
கொலை மே லருவித் தினைசுற்றும் 13 » ண்மயிற் குன்றின் மன 
நிலைழே லருவியை மாதவி வாய்க்கண்டு நோந்தனமே . • ( 5 சு ) 

கலவியின் மகிழ்தல் . 
முயலுங் கலகி முயலும் பிணை . முதிர்கனித் தேன் 
வயலுங் குளமு நிரையு முருகன் மயில் வரைக்கென் 
செய்லும் விரும்புஞ் ஈம போக மென்றர் தெவிட்டுவதன் 
றியலுங் கலவ மயிலன்ன கூந்த விளம்பிடி யே . ( எய் ) 


க 2 


மயூரகிரிக்கோவை . 


புகழ்தல் . 
அயமுன் ளார்க்குச் செயுமாயக் கட்டு மருண்முடிப்பும் 
ஞாயமென் றேகொண்ட செவ்வேள் குகன்மயி னாகமின்னே 
நேயமு றாமற் பயவுத ரம்பெற்று நின் குழற்சி 
ரேய மருந்துள்ளி யாகாயம் புக்க வெழிலிகளே . ( எக ) 

தலைவியைப் , பாங்கியொடு வருகெனப்பகர்தல் 
ஒருமையி னீவர னீகா னகல்புணை போதுஞ்செவ்வே 
ன . நண்மயில் வெற்பிற் கணக்கறு செல்வ மவர்ரையொப்பா 
மருவுஞ்ச காயத் துணையற்ற நின்னை மருவல் பொல்லா " 
விருணேறி விட்டனர் 3.5 மலர்க் கூந்த விளம்பிடி பே , எஉ ) 

பாங்கிற் , கூட்டல் . 
விழிக்காவி போலு முருகன் மயில்வரை மேற்கொடிக்கால் 
வரிச்சாரி நோக்கியு மாண் கூடும் பேட்டை பகிர்ந்து கண்டுங் 
கழிசார் துறைவழி மீன்வரத் தள்ளியுங் கானடை 
பழிக்காசு தீர்ந்து நும் மாயத்தை மேவு பசுந்தொடியே. ( எ ) 

பாங்கற்கூட்ட முற்றிற்று, 


H 


டையிற் 


ஈ 


ஒன்பதாவது- பாங்கி மதியுடம்பாடு , 


நாற்றத்தா லையமுற்றோர் தல் . 
கனத்தால் விளங்கிய வோதிக்குண் டாங்கொல் கடி பெரிய 
கனத்தார்க்கு வம்புண்டுயரெவ் வனத்தினுஞ் சாருமயன் 
மனத்தார் வெறியே யெனினு முருகன் மயில்வரைக்கெ 
னினத்தார் கிளிக்குப் பெருவாச மேவிய தென்னை நெஞ்சே . (எச ) 

தான்புனையா எழில்கண்டு ஐயமுற்றோர் தல் . 
விழலுக்கு நீரிறைத் தாங்குப் பிறவன்பு மேயினர்தந் 
ரிழதுக்கு நீங்கு முருகன் மயில்வரை நேரலர் போற் 
குழலுக்கு நன்று குறிஞ்சியென் றேகொண்டு கூர்விழிசேந் 
தழலுக் கனைய தளிர் மேனி கொண்டதென் னாயிழையே. ( எடு ) 
இறைவிதனைத்தான் புனையா வெழில்கண்டைய முற்றோர் தல் . 
வினைக்குறையென்னினும் பர்க்கல்லை யோவகம் வேண்டினர்பொற் 
பனைக்குறை கொள்கை வளைவிள்வ ரோபுனம் பாடியமா 
தினைக்குறை சொல்லிப் புகழ்ந்தோன் மயில்வரைத் தேம்பொழிபூ 
மனை க்குறை மான்விழி நன்மைகொள் வாட்த மயக்கமென்னே. () 


( 
எஎ 
) 


எள 


எச 
) 


எக 


கூ .-- பாங்கி மதியுடம்பாடு . 

க 
பிறைதொழுகென்றல் . 
கொற்றவர் வில்லில்வில் லம்பின் மதகரிக் கோட்டி னல்லார் 
சொற்ற புணையின் மயில்வரை நாதன் றொடர்ந்தபன்றிக் 
கிற்ற மருப்பிற் கரீர் மலரிலு னேர் து தலிற் 
பொற்ற நகையிற் பிறைவந்த தாற்றொழு பூந்திருவே . ( 

தலைவி மறுத்தல் , 
இறைமகன் மாதுலன் சாபமுங் கோபமு மேற்றுடலங் 
குறைத னிறைத லுளது கேசி கொடுமொழிகொண் 
நிறைவது வேண்மயில் வெர்பி லரன் றிட்டி யுத்றொருநான் 
மறையுங் குடில் மதிக்கேது நான் சம் மதிவணக்கே . 

• ( 1 ) 
ஊசல் முதலன் மறுத்தலால் ஐயமுற்றோர்தல் . 
காதன வூசலுங் கொங்கையிற் பந்துங் கழங்குக கைப் 
போகன மூரலுந் தேவருக் கெய்திய புன்கணறச் 
சேதன்ஞ் செய்சண் முகவேண் மயில்வெற்பிற் றேசுடைய 
மாதனம் பூவையுந் தேடாத தென்ன மதிமயக்கே . 

செய்வினை மறைப்பால் ஐயமுற்றோர் தல் . 
அல்லிளங் கூந்தன் மடமாது தன் செய கல்லசெய்கை 
நல்லிள ர்கச் சுறுவதுண் டோகதிர் நாதனுஞ்சேர் 
மெல்லிளந் தோகையும் பூசித்த வேண்மயில் வெற்பினிலாம் 
பல்லிளங் காவியலரா திதழ்கொண்ட பங்கய மே . ( அய ) 

ஆயரீங்கி அருநேறிப்போதல்கண் டையமுற்றோர் தல் , 
கொடைகற்ற மன்னவர் வேட்டஞ்செய் கானிற்றங் கோதிமத்தி 
னடைகற்க வோபிறர் காணாது தத்தை நவிலும் வினா 
விடைகற்க வோமயில் செல்லு மயில்வரை வேண்மருவார் 
படைகற்ற காட்டிச் செலும்புரம் போலும் படர்வனத்தே . ( அக ) 

ஓருழைப் பயிற்சி கண் டையமுற்றோர் தல் . 
மருது நராதியன் றாமரைப் பொய்கையின் மற்றவனே 
கருதிய வாயிரத் தூண் மண்ட பத்திற் கடம்பணி.வேள் 
வருதிசெய் தோகை மலையி லாச வனத்தினிதம் 
பருதியை நோக்கு மலர்போற் கிளிசென்று பார்ப்பதென்னே . ( ) 

அவ்வகைதன்னா லையந்தீர் தல் . 
ஐய மெழுவகை யானு மகன்றன வாதலினான் 
மையமர் கண்ணியைப் பேரறிவுற்றது மான் மருகன் 
செய்யபொன் மான்மகள் சேர்வேண் மயூரச் சிலம்பின் பண 
நெய்யமர் கூந்தல் வளர்ந்தில் தோன்றில் நேர்முலையே . ( அக ) 


கச 


மயூரகிரிக்கோவை . 


காண் 


மெய்யினாற் கவர்பொருட் சொல்லி நாடல் . 
கோடிக்கு ளான தனத்தாரும் பல்வடுக் கொண்டனர் சொ 
டாடிக்கை கோல்புரி கோக்களும் வின்மை யழிந்ததுண்டே 
தேடிக் கதிர் பணி சேந்தன் மயில்லரைச் சேயிழைதன் 
னேடிக் குளமறைப் பேது வருந்துய போதுனக்கே. ( அச ) 

பொய்யினாற் கவர்பொருட் சொல்லி நாடல் . 
என்ன புகல்வ தினியான் மலர்த்தடத் தெய்துமிரு 

( டோர் 
கன்னன் மொழிச்சியர் சேர்வேண் மயில் வெற்பிற் கத்திகொண் 
மன்னர் தலைகொய் திசைந்த திருமுகம் வைத்தனர்கை ( டே . 
நென்னனின் போல்பவர்க் கேய்ந்த மணமென்று நேர்ந்து கொண் 

மெய்யினும் பொய்யினுங் கவர்பொருட் சொல்லி நாடல் . 
வம்பார புவிகொண்ட சூரன மகன றன மகன மகனுஞ 
செம்பாற் கரனும் பணிவேண் மயூரச் சிலம்பிலென்னே 
கொம்பாருந் துப்பி யொருவன் மனுவைக் குழைத்த தன்னோர் 
கம்பாவ தோரைத் துருவின் மதனென்ப ராயிழையே . (அசு ) 

சுனைவியந்துரைத்தல் . 
காராடல் செய்யுங் குறிஞ்சியை வேய்தந்து கங்கு சுற்றிப் 
பாராடு மாம்பல் வடுச்செய்து வேல்சிவப் பாக்கிவஞ்சச் 
சூரா டனீகந் துகளாக்கி வேள் பசுந் தோகை வெற்பிற் 
போராடல் போலச் சுனையாட லற்புதம் பொற்கொடியே . ( அள ) 

பெட்டவாயில் பெற்றுச் சேறல் , 
நாளொன்று போலப்பன் னாளு மெளிதன்று நாமகிழ்ந்து 
வேவொன் றியமருங் 

காரை மருவுதல் வேடர் வனத் 
தாளொன்று தூறொன்றுக் காவார் மயில்வரை யான் கமலத் 
தாளொன் றவரிற் சகிக்கோதிப் பேரின்பஞ் சார்குவனே . ( அஅ ) 

இரவு வலியுறுத்தல் . 
உடைந்கை யொப்பனை பாகன்ன வார்த்தை வெள் ளோதிமத்தி 

மயில்வரை யான் செக நாதன்கை கவேற் 
படைவிழி காட்டு முயிருமொன் றென்பதைப் பாங்கி.மின்னே 
யடைமனத் தைய மிலைநய வாருக்கென் னாகுவதே. ( அகூ ) 

இருவருமுளவழி யொருமையிற் போதல் . 
பூதேவி யந்திருப் பாற்கடற் பால் வந்து பொற்பிருந்த 
சீதே வியுமென வைகின ராலித் தெரிவையரு 
மாதேவி பாலன் குன் றக்கும் யானருள் வாய்த்தது 

தப் 
பாதே வியப்புள்ள நான்மா லெனச்சொற் பகருவனே 


னடை 


குண மொன் 


( 
10 
) 


கூ ..-- பாங்கி மதியுடம்பாடு . 


( 


ஊர் வினாதல் . 
சீரூருங் காரைக் குடி கொண் டிருமதி சேர்ந்துகம் 
லேரூர் குமிழ்ப்பட்டி காட்டிமுத் தூரெல்லை யெய்தவுற்றாய் 
பாரூருக் கிப்படிச் சென்னெறி சாட்டிடிற் பச்சைமயி 
லாரூர்குன் றக்குடி கைவச மாக்குவ னாரணங்கே. கூக ) 

பெயர் வினாதல் . 
புலனைந்தி லொன் றயன் வைத்தில னோமணப் பூங்கொடியென் 
ரலம்வந் திடாமற் குழைகொப் பிசைத்தகம் மாளன் கொண்ட 
பாலனென்ன மோகந்தன் ரேகையஞ் சாரலிற் பாவைநின்னூர் 
நலன் விண்டி டாயென்னி னும்பே ருரைக்கினு நன்மையுண்டே . 

இடை வினாதல் . 
கண்ணேறு பட்டது வோவயன் செய்தல் கருதிலனோ 
வுண்ணேர் சுனை யு மதன்மேற் கமலமு மோர்த்தனம்யாம் 
விண்ணே பலருமுன் டோகந்த வேண்மயில் வெற்பினின்ற 
பெண்ணே கொடி தெரிக் கேமில்லை யென்னினும் பேதைமையே . 

மொழியாமை வினாதல் . 
முத்தத்தை யாம்ப லளிக்குமென் றோசு முகமதிது 
வித்தத்தை வாய்ப்பகன் மேவுமென் றோமே வினருக்குவா 
யத்தத்தைக் காட்டிற் பிழையோ மயில்வரை யாரருள் போ 
லித்தத்தை நீக்க மொழியா விரதமெ னேந்திழையே . ( கூச ) 

இடை வினாவிற் கெதிர்மொழி கொடுத்தல் . 
விடைக்கொடி கட்டி மகன்றேவ குஞ்சரி மென் குறிஞ்சிச் 
சடைக்கொடி பாகனெம் மான்றோகை வெற்பிற் றனிச்சுடர்வேற் 
படைக்கொடி யீர் திருமாலுமான் ரே - விப் பார்த்திபர் நீ 
ரிடைக்கொடி மேல்வந்த தேட்டமென் னோவுமக் கெய்தியதே . 

கண்ணியேந்தி நண்ணி வினாதல் . 
பார்க்கினும் போலும் பொற்றோகைநங்கண்ணியிற்பட்டு நென்னற் 
சேர்க்கையை யெண்ணிப் படர்ந்தத னாலதைத் தேடினஞ்சூர்ப் 
போர்க்கயில் கொண்ட முருகன் மயில்வரைப் பொற்கொடியீ 
ரார்க்குந் தவறுண்டு கண்டான் மறைப்ப தறிவின்மையே . 

எதிர்மொழி கொடுத்தல் . 
தாவின் மயிலுக்கு நீர்வைத்த சுண்ணி தலையிற்கண்டேன் 
றேவி மலைமகள் பாலன் மா 

மயில்வரை தேடி 
பூவிற் றினைப்புன மெல்லாந் துருவியிப் போதுமலர்க் 
காவினி னீர்கொண்ட கண்ணிகண் டேன் கொடிக் காலிடத்தே . 


ந்தப் 


கசு 


மயூரகிரிக்கோவை , 


கக 


D 


தழையேந்திநின்று வினாதல் . 
தையற் படாத கலையான் மயில்வரைத் தையலிர் நீர் 
வையத் தகுவன வார்த்தை சொன் னீர்பயிர் வையமெல்லா 
முய்யப்பல் கோடி விலங்கடித் தோஞ்செல் லொளிக்குரைநங் 
கையிற் செறிந்தன பார்த்தும் பொய் போலக் கருதலென்னே. ( ) 

எதிர்மொழி கொடுத்தல் . 
பாருல கிற்செல் லொளிக்குழை கைக்கொண்ட பார்த்திபர்கள் 
ளாருல கோருய்யக் கோடிவிலங்கடித் தாரெவர் துஞ் 
சீருள நீதியும் வாழ்வுநன் றாயின சேந்தன் பச்சை 
யேருள் தோகை மலையில் விளங்கு மிறையவரே . 

2 ) 
சிங்கம் வினாதல் . 
தங்கத்தை யன்ன வடி.வீர் வியதுக்குத் தக்க சொல்லாய்ப் 
பங்கத்தை யெண்ணி யுரைத்தீ ருமைபெற்ற பாலன் பச்சை 
பங்கச் சிகண்டி மலைமே லுமதிடை யாமெனு மோர் 
சிங்கத்தை நீர்வரக் கண்டா லுரைமின்கள் சென்னெறி யே . 

எதிர்மொழி கொடுத்தல் . 
வன்னி தொடரும் வனிமா யுலக மடுத்தபிறைச் 
சென்னி மகன் குகன் மாயூர வெற்பினிற் றேடவெங்கான் 
அன்னிய சிங்க மறிந்திலஞ்சோதிடர் சொற்றுதுண்டே 
கன்னி தொடர் சிங்க நும் போற் குடிலங் கலந்ததின்றே. ( க ) 

புலி வினாதல் . 
சூலக் கடிப்பிட் டுடைவா ஞ இக்கை துணித்தனங்கார்க் 
கோலத்த பூமல் ராவேங்கை வந்தது கூறுங்கண்டா 
லாலத்தை யன்னகண் ணீர்பரி யாச மடை 
ஞாலத்தில் வேண்மயில் வெற்பினி னும் வாய் நறுங்கனியே . ( 12 ) 

எதிர்மொழி கொடுத்தல் . 
உ.ரைத்தது வேங்கை யெனித்பூ வுதவு முழுவையென்றா 
விரைத்ததண்ணீரின்று புல்லெனில் வீரமென் னாமிறையோர் 
வரைத்த கொடுவரி நாடுவ ரோமெய்க்கை வல்லிய மேல் 
விரைத்த கடம்பன் மயில்வரை சார்ந்தவர் மேவுவரே . (பக ) 

வேழம் விதைல் . 
பாடாத தும்பி யணியாத மாதங்கம் பட்சியொன்றிற் 
கோடாத நாகஞ் சுடாத கரிகொடி யோர்சிறைக்குத் 
தேடா விலங்கு குகன் மயில் வெற்பிற் றெறித்த கொம்பு 
வாடாத மாவென் பதுகாய மேவி வரிற்சொல்லுமே . ( ளச ) 


-த்த 


FUOLIT 


கூ.- பாங்கி மதியுடம்பாடு . 


கஎ 


எதிர்மொழி கொடுத்தல் . 
பாடிய தும்பி யணிகின்ற மாதங்கம் பட்சி யொன்றிற் 
கோடிய நாகங்கள் சுட்ட கரிகொடி போர்சிறைக்குத் 
தேடும் விலங்கு குகன்மயில் வெற்பிற் றெறித்தகொம்பு 
வாடிய மாவுண்டு காயத்தி லானை வருவதின்றே. ( ஒரு) . 

பன்றி விதைல் . 
மருகியைக் கொண்ட மனையாளை முன்ன மருப்பெடுத்துப் 
பெருமுத லாதி பதமலர் தேடிப் பிளந்துலகைத் 
துருவிய கோலக் குலக்கோலம் வேலவன் றோகை வெற்பி 
லுருவிய வேலிது கண்ட துண் டோ வந்த தோதுங்களே .. ( சு ) 

எதிர்மொழி கொடுத்தல் . 
அடிப்பார் பலருண்டு காப்பார்க ளிவ்வனத் தாங்கவரை 
தொடிப்பாய் வினவு மயில்வரை நாதனை நோக்கியெம்மூர்க் 
கடிப்பார் மு.சங் கறங்கிய பேர்தெங்கள் கைக்குடி.லி 
னியு.ப்பார் தினையந்த மாக்கோலம் வேல்பட் டி - ருப்ப துண்டே . ( ) 

கரடி வினாதல் . 
பணித்தச்ச னுக்குப் பகைகுதிரைத்தடம் பார்த்தவற்கு 
மணித்தொட்டின் மாத்தை யளித்த திராகவன் வானரத்தி 
னணித்தலை மைக்குனொன் றானது வேண்மயி லார்வரை போற 
கணித்த அருவத்த பல்லுகஞ் சென்னெறி காட்டுங்களே . ( ma ) 

எதிர்மொழி கொடுத்தல் . 
ஆங்கே யறுகொடும் போர்புரி.ந தீரஃ தன்றியறித் 
தீங்கே யொருபுற்கு வாளெறிந் தீர்நிக ரேது புனப் 
பாங்கேமெய்த் தாங்கல் வென் றீர்பல் லுகம் வரப் பார்த்திலம்யாங் 
காங்கேயன் றோகை மலையென்பர் பல்லுகங் கண்டதுவே. ( சு ) 

மரை வினாதல் . 
பைத்தா ரணியவர் தாமரை யென்று சொல் பட்டங்கட்டி 
வைத்தாம் வடமற்று வந்ததுண் டோபொன் மயில்வரைமேற் 
சத்தான நாதற் கணிய குஞ் சாமரை சாற்றிலின்ப 
வித்தாயெமக்கமு தாயென்று மெய்துவிர் மேன்மைகளே. (க.க ) 

எதிர்மொழி கொடுத்தல் . 
சாமரை யென்னி னடவா துலகினிற் றாமரையேற் 
காமரைப் போலப் பறிப்பீர் மயில்வெற்பிற் கார்மயிலா 
மாமரை முன்பட்டங் கட்டிவைத் தோனருள் வாய்த்திடினே 
பாமரை நாழிகை யிற்பட்டங் கட்டுவ தாருக்குமே . ( கக்க ) 


கஅ 


மயூரகிரிக் கோவை . 


மான்வினாதல் . 
மறிபிணை யென்று திரி சொல்லி னாமிரு மன்னர் துணைப் 
பிறிதலை மேவ வருத்திய தாறு பெரும்படைவீட் 
டெறிமுனை யெஃகன் மயில்வரை நாதற்கொ ரேந்திழைகல் 
வறிவி னளித்தது மான்வரிற் சொல்லு மரிவையரே. ( ககஉ ) 

எதிர்மொழி கொடுத்தல் . 
ஏ தமில் லாமன் மறியென்கி லோம்பிணை யென்றவரை 
மோதம ராகினும் விள்ளுகி லோந்தங்கண் முன்வருமான் 
போத லறிகிலந் தோகையஞ் சாரற்புத் தேண் முருகன் 
ராதைகைப் பட்ட துண் டோர்மான் முனிவர் தழற்பிறந்தே. ( ) 

முயல்வினாதல் . 
சஞ்சீ வகன் மகிழ் கேசரி மார்க்கந் தவறச்செய்து 
வஞ்சீ சரித்தது சோமற்கு நாமம் வழங்கியது 
பஞ்சீ கரித்த புவிநாதன் றோகைப் பருப்பதமெய் 
துஞ்சீ தளச்சுனை யுண்ணா முயல்வந்த தோமெலிந்தே . ( ககச ) 

எதிர்மொழி கொடுத்தல் . 
பூருவ பக்கத் துவாமதி யோனைப் பொருக்கெனவே 
பாரு மிருக்கு முயல்குகன் றோகைப் பருப்பதத்தா 
ராரு மறிவர் சிவன் கான் முயலை யவருடன் போய் 
நேரு மொக்கு முயலே துண் டாயிடி னீர்சொல்லுமே , 

மனம் வினாதல் . 
வாளா வினவினம் பற்பல செய்கை வருவததிற் 
கேளா தன நும்மிற் கேட்டது வேதிண்ணன் கேடிறொண்டு 
நாளாறிற் கொண்டபி ரான் மகன் வேண்மயி னாகத்தினும் 
மாளாகி யிப்புனங் காப்போம்பொன் மானை யளித்திடினே . ( ) 

எதிர்மொழி கொடுத்தல் . 
கற்க , டகமதி போலாகி னீரெங்கள் காட்டிற்குவீண் 
மற்க டகமனந் தீர்த்தோன் முருகன் மயில்வரைமேற் 
சொற்க டகாதன சொல்லாது போமுன் றொடர்ந்தபொன்மா 
னிற்க்ட காஞ்செங்கை யேந்துங் குழைக ளிறையவரே . ( ககஎ) 

வழிவினாதல் 
சுரமெது கந்தன் மயூர கிரிக்குத் தொடர்ந்த சரி 
சரவணத் திற்கெது வாரி யெது திருச் சன்னிதிக்கே 
யரச வனத்திற் கெதுபட்ட மத்தம்வை யாபுரிக்கே 
துரையு மருது துரை செய் தடாகத்துக் கோர் நெறியே. (ககஅ ) 


க 


ப 


கூ - பாங்கி மதியுடம்பாடு . 

எதிர்மொழி கொடுத்தல் . 
நீரறி வீர்நெறி யுத்திர மேலத்த நீண்டப்பட்ட 
மூரவர் விட்டன வான்பாரும் வாரி யொலித்திடுமின் 
னாரகங் கையிற் சரியுண்டு வெஞ்சுர மாய்மயில் வெற் 
பாரடி யாருக்கின் றாருக்குப் பாதை பதமலரே. ( கககூ ) 

தலைவன் நயந்துரையாடல் . 
நான்வைத்த கண்ணி யொடும் வந்த தோகையை நாடறிய 
மான்வைத்த கண்ணி தரிலுண்டு புண்ணிய மற்றினிச்செந் 
தேன்வைத்த நின்சொன் மறிப்பா ரெவரெங்கள் சேந்தன் மயிற் 
கோன்வைத்த கோல மணிமுடித் தோகையங் குன் றிடத்தே, ! ) 

யாரேயிவர்மனத் தெண்ணம்யாதெனத்தேர்தல் . 
சொல்லா தன சொல்லி யும்பிரி யான் சொற்க டுச்சமென்ப 
தல்லா னிசமுமின் றன்றிக் கவர் பொரு ளாயதுகை 
வில்லானு மின்று முருகன் மயில்வரை மேவிநின் றுங் 
கல்லா நெறியி னுரையா டினனெண்ணங் கண்டிலனே . ( க.க ) 

எண்ணந்தெளிதல் . 
அவ்வகை யானைய முன்றீர்ந் தனமிவட் காளிமுத 
வ்வகை யானைய மன்னர்க்கு மாறின மேந்திழைக்கா 
வைவகை யூர் சுற்றி னோன்மயில் வெற்பினம் மாயிழைக்குக் 
கைவகை செய்தவர் வேறா ரிவரன்றிக் காசினிக்கே . ( கஉஉ ) 

பாங்கியை நகுதல் . 
புனங்காவ லுக்குவந் தீரோ குகன் மயிற் பூதரத்தார் 
மனங்காவலுக்குவந் தீரோ முலைகண்ட வாரணங்கள் 
கனங்காவல் கொண்ட குழலீர் வருமியல் கண்டுமயி 
லினங்கா வலம்புங் கருந்தினைப் போர்பெரி தேறிடுமே . ( கஉ x ) 

தோழி , இறைவனை நகுதல் . 
பரதர் குலம்புரி காதையிற் கோட்டிற் பழம் பொருந்தல் 
விரதம் பிறவினன் றேயயில் வேண்மயில் வெற்பினினுங் 
கரபங்க யத்திற் குழையு மிருகமுங் கண்ணியுஞ்சொற் 
சரதமி லாமையுங் காரியம் யாவும் தருந்தருமே. (கச) 

மதியினவரவர் மனக்கருத்துணர்தல் . 
மேலாந் திருக்குவி வேகத்தினத்து விதந்தெரித்தார் 
காலா லிராகவன் பொன்மான் றொடர்ந்தது காரிகைக்கே 
பாலா மிவர்க்குமற் றென் குகன் றோகைப் பருப்பதத்தின் 
மாலா யினண்மெல்ல வெண்பிறை தோன்றி மறைகின்றதே . ( ) 

பாங்கி மதியுடம்பாடு முற்றிற்று, 


வற்பி 


( 


உ O 

• மயூரகிரிக்கோவை . 
பத்தாவது -- பாங்கியிற் கூட்டம் . 

புகுமிறை யிரப்பிற்குச் சகியுரையாடல் . 
தேனுக்குச் சாதியும் வேங்கையு மெய்திலென் சேர்பயனோர் 
சூனுக்குப் பாற்கட லீந்தோர் மகன் குகன் றோகைவெ 
லூனுக்குச் சிங்கங் கரிவேட்ட மன்றி யுறாது மன்னர் 
கோனுக்கென் னோதனி யானிற்கு மிவ்வுழிக் கொள் பயனே . ( ) 

தலைவ னுட்கோள் சாற்றல் . 
குன்றக் குடிக்கும் ரேசன்கை வேல்பொருங் கூர்விழிமான் 
மன்றற் கெனைக்கலை மானாகச் செய்தரை வாசிதர 
வின்றைக் கிரண்டு தனக்குடங் கொள்ள விசையிலன்றோ 
தென்றற் குழவி நடையீர் பகர்பணி செய்வதுவே . ( கஉஎ ) 

பாங்கி , சூலமுறை கிளத்தல் . 
பங்கந் தருங்குலம் பார்க்கினுஞ் சேர்க்கையைப் பண்ணினுந்தாழ் 
சங்கம் பழத்தைத் தரளமொவ் வாது சரியெனவே 
வேங்கந் தனைவெள்ளிக் கோதுவரோபொன் மயில்வரைமேற் 
றுங்கஞ் செறிமயில் வேன் போ லுமக்குகந் தோகைக்குமே. 

தலைவன் தலைவி தன்னை யுயர்த்தல் . 
மன்னர்க்கு நாற்குல மாசிலைச் சேரின் மயில்வரை வேண் 
முன்னுக் கெனையவர் போலென்ற லானு முதிர்ந்ததவப் 

( வ்வி 
பொன்னுக்கும் வீரர்குங் கற்போர்க்கும் யௌவனம் போந்த செ 
மின்லுக்குந் தாழ்வின் றெனலானும் பூத்த வியன் கொடி யே . 4 

நன்னுதற்பாங்கி , அறியாள் போன்று வினாதல் . 
ஆறுமு கேசன்குன் றக்குடி யானருள் போல்விழைந்துஞ் 
சேறக லாத வயலூர வான்புடை சேர்ந்துமின்னு 
மூறகன் மீனு மறலு நிகரன்றிவ் வூர்மடவார் 
கூறு மளவிற் கெவரென்றி யானும் மிற் கூட்டுவதே ( 560 ) 

இறையோ , னிறைவி தன்மை யியம்பல் . 
எனைமே லெனச்செய்த சேந்தன் பாயில்வரை யேந்திழையாண் 
மனைமேல் வலைப்பட்ட மானுருக் காணின் மழைமயிலாந் 
தினைமேல் வளர்த்த பசுங்கிளி நின்னுயிர்ச் சேக்கைசெங்கட் 
சுனைமேற் பிடிபவ ளக்கொடி சன்னத் துடியிடையே . ( கஙக ) 

பாங்கி , தலைவி யருமை சாற்றல் . 
தேனுந் தீனையுங் குறவள்ளி போலத் திரட்டி நெடு 
வானஞ்சுந் தோகை மலைவேட் குதவ வருமொருநாட் 
கானு நிதியு மமு . தமுஞ் சேரினுங் கைப்பெறுமோ 
நானும்பு காதது நீயுஞ்செல் லாதது நன்மனையே . ( கூஉ ) 


க . - பாங்கியிற்கூட்டம் . 

உக 
தலைவன் , இன்றி யமையாமை யியம்பல் . 
பூவுண்டு சஞ்சாரி கங்கட் கதிர்சிறைப் போகில்கட்குக் 
காவுண்டு கார்க்கு மலையுண்டு விண்ணுக்குங் காசினிக்குங் 
கோவுண்டு தோகை மலை வேல னாமக் கொடியவன்கை 
பேவுண்டு வந்த வெமக்கா ருமையன்றி யேந்திழையே . ( கஙங ) 

பாங்கி , நின்குறை நீயே சென்றுரை யென்றல் . 
கற்றாரைக் கற்றவர் கல்லாரைக் கல்லார் களிப்பர் கண்டு 
மற்ற ருரைக்கினுஞ் செஞ்செவிச் செல்கில வாரிசுற்றும் 
பற்றாரை வென்ற முருகன் மயில்வரைப் பாரிலின்பம் 
விற்றாருங் கொண்ட வருமண்மை கூறின் மிறையில்லையே . கசை ) 

பாங்கியைத் தலைவன் பழித்தல் . 
வட்டின் மதியை வரவழைப் பீர்மதிலோவியத்தைக் 
கட்டி முகம னுரையுமென் சீர்களித் தாவலமே 
கொட்டி முருகன் மயில்வரைக் கேயெதிர் கூய்த்திரிவீர் 
கெட்டி யுமைப்பெண் குறைமுடிப் பீரென்று கேட்கின்றதே. () 

பாங்கி , பேதைமை யூட்டல் . 
பொன்னலர் காவிற் றிராமிளம் பூவை புகல்வதுண்டோ 
கொன்னவர் வேழங் குழையா லடுஞ்சிந்தை கொண்டு சொற்றாய் 
மின்னலர் வேலனை மாயூர வெற்பனை வேதியனை 
யுன்னலர் போல்வன் கண் மாதர்க்குண் டோவுன் னுழையுறவே. ( ) 

காதலன் தலைவி , முதறிவுடைமை மொழிதல் . 
வளநீர்ப் பரவையில் வந்தவன் றேர்மிசை நிட்களஞ்ச 
களநீர்மை யானவன் றோகையஞ் சாரலிற் காரிகையா 
ருள நீ ரறிந்திலி ரோர் நாட் இயர்ந்த தறிந் திரண்டா 
மிள நீர் கொடுத்த்தி தாகந் தவிர்த்ததுண் டென்னெஞ்சிலே. ( ) 

பரங்கி , முன்னுறு புணர்ச்சி முறையுறக் கூறல் . 
மன்னர் கொடுத்த மரியாதந் தோகை மலைக்குமரன் 
மன்ன கருளில் வரும் போக மாதவர் சாபகல்லோர் 
சொன்ன வசனம் பிசகாமற் றாங்குத் தொடர்பகலா 
கன்னன் மொழியவர் தாம் வேண்டு மின்பமுங் காவலர்க்கே . ( ) 

தன்னிலை தலைவன் சாற்றல் . 
ஆறு முகன் குகன் றோகை மலைப்பயி லஞ்சுக்மே 
மாறுசெய் தென்னுடன் போர்செய் கொடிய மதன் கையம்பாற் 
பீறிய மெய்யெனும் போர்வைக்குத் தையலைப் பேணினல்லா 
லூறக லாது பெரும்பாச முன்னரு ளுன்னருளே ... ( க x ) க 


உஉ 


மயூரகிரிக்கோவை. 

. 


C 


பாங்கி , உலகிய லுரைத்தல் . 
வல்லிக் கொடி மணந் தாருச் செயுமெனில் வாய்த்தமலர் 
புல்லிக் கொடிமணடம் வண்டே யுறுமெனிற் பூங்கமுகிற் 
சொல்லிக் கொடி திகழ் சேந்தன் மயில்வரைச் செந்துவர்வா 
யல்லிக் கொடிமண நீவிர்செய் யாதினி யார்செய்வரே . ( கச ) 

தலைமகன் மறுத்தல் . 
காடும்புக் காடுங் கனியுங் கனியுமங் காயெனக்காய்த் 
தேடுங் குகன் மயில் வெற்பினி னீயொன்று செப்பிலென்கை 

மலர் தனை மேற்கொண்டு நன்மொழி சொல்லி லுண்டாம் 
வரீடு மலர் தனைத் தந்தாலுண் டோகன் மணமென்பதே . ( கசக ) 

பாங்கி அஞ்சி யச்சுறுத்தல் , 
வருமாலை யானனம் வெம்புலிப் போத்துங்கை மாத்திரளுங் 
குருமாலைக் காலமு மாறலைப் பார்தங் கொலையுமன்னா 
வுருமாலை யண்ணிய சேந்தன் மயில்வரைக் குன்னலரென் 
றிருமாலை மேற்கொண்ட மின்னார்களில்லைத்திருவன்றியே ( கசஉ ) 

ஆங்கவன் , கையுறை புகழ்தல் . 
கதிரோன் கதிர்க்கு விகாசிக்கு மாலை கழுத்தினிற்சே 
நிதிதாழ் சுருக்கைமின் னார்தருங் கத்திகை நெட்டிலைவேற் 
பதிவாழ் மயூர கிரிக்காசைப் புட்படப் பட்டகண்ணி 
யதிரா வருமதிக் கீசன் பொன் னார மரிவையர்க்கே . ( கச K ) 

தையல் மறுத்தல் . 
ஆரக் கழுத்திய ரெஞ்சாதிக் கில்லை யணிக்கழுத்திற் 
சேரச் சுருக்கை யிடுவாருண் டோகத் திகைபுனைவார் 
வீரப் புயத்தார் சுவாமி மயில்வரை வேங்கையெண்ணிப் 
பாரப் பறையறை போதிலெப் போதும் பரிப்பதுண்டே . ( கசச ) 

ஆற்றாநெஞ்சினோடவன் புலத்தல் 
என்மாலை யோதியு நீங்கா திரந்து மிரங்கலளாய் 
நன்மாது நீன்றனள் வேலன் மயில்வரை நண்ணினர் போன் 
மின்மா சகலுஞ்செங் கையணி யீதல் விரும்பினந்தோ 
பொன் மாலை வேண்டிலர் முத்திரை யாழி பொறுப்பதின்மே . () 

அவள் , ஆற்றுவித்தகற்றல் . 
மாலையி லேயொரு மாலையைக் காட்டியுன் மாலைவிண்டு 
காலையி லேமலர்க் காலையும் வேண்டிக் கருத்துரைப்பேன் 
சோலை மயில்வரை யான் கால் பிடித்துத் தொடர்ந்தகொடி 
வேலையிற் சூரனைக் காட்டிடுங் காலிவண் மேவனன்றே . ( கசசு ) 


க 0.-- பர்ங்கியிற்கூட்டம் . 
இரந்து குறைபெறாது வருந்திய கிழவோன் . 

மடலே பொருளென மதித்தல் . 
பொன்னாரணிகலன் மாமணி யாதி பொறுக்கிலராந் 
தன்னால் வருந்துன்பந் தானேயொழித்த றகுதியன்றோ 
வென்னாதன் வேலன் மயில்வரை போன் முலை யேந்தெழில்சேர் 
மின்னாரை வேண்டிற் கருக்கேறுஞ் சிந்தையும் வேண்டுநெஞ்சே 

பாங்கிக் , குலகின் மேல்வைத்துரைத்தல் . 
செங்கனல் வந்த தகரேறி னோன்மயிற் சேவகன்வான் 
கங்கை மகன்குகன் றோகையஞ் சாரற் கனங்குழையீ 
ருங்களைப் போலு முதவியில் லாரை யுறிற்சிறியோர் 
சங்கர னாவ ரெருக்கணிந் தாடித் தனித்துநின்றே. 

( கச 

அ ) 
அதனைத் , தன்மேல் வைத்துச்சாற்றல் . 
கடம் பெற்ற தாருக னாவியும் வெற்புங் கடந்தவைவே 
லிடம் பெற்ற செங்கை தரித்தோன் மயில்வரை பேந்திழையீர் 
திடம் பெற்ற காசினி யோர்யானு மங்கையுஞ் சித்திரஞ்சேர் 
படம்பெற் றிருக்கிலன் றோதிரு மாலெனப் பாவிப்பரே . ( கசசு ) 

பாங்கி , தலைமகள் வயவத் தருமைசாற்றல் . 
எருக்கொடு நீறு புனைந்து மயறலைக் கேறிமனங் 
கருக்கினின் மேவ லெளிதையன் றோகனங் காவல்கொண்ட 
சொருக்கினில் வேலன் மயூர கிரியெனத் தோன்று முலை 
நெருக்கினிற் சற்று மெழுத லரிது நெகிழ்வினையே . (கரு ) 

துவுமது . 
என்றன் விருப்பும் வெறுப்புஞ் செலுந்திசை யெங்குஞ்சென்று 
நின்றன்பு தந்த மயில்வரை மேவு நிமலனருட் 
டன்றந்தை போலெழு பூவும் விசும்புந் தரினுமுயர் 
குன்றங் குழைய வெழுத லரிது குவலயத்தே . ( கருக ) 

தலைமகன் தன்னைத் தானே புகழ்தல் . 
பழைய செயலும் புதிய செயலும் பயில்செயலும் 
விழையுமன் பர்க்குத் தவிர்த்தோன் குகன்மயில் வெற்பணங்கே 
தழைவல்லி சாதகத் திற்றீட்டுங் கொம்புக்குன் சார்பிருந்தாற் 
குழையு மழகு மலரு மணமுங் குறிக்குவனே. ( கடூஉ ) 

அலர்முலைப் பாங்கி யருளியல் கிளத்தல் . 
விரும்பு சுவச மருது மகீபதி வேண்டியிட 
வரும்பிய வோகை யயில்வேலன் றோகை பணிவரையீர் 
குரும்பை முலைப்பெண் பொருட்டாக வீசனுங் கூட்டுடனே 
கரும்பனை மாய்த்தில் னீர் மாய்த்த னல்ல கருத்தல்லவே . ( கருங ) 


மயூரகிரிக்கோவை . 

கொண்டுநிலை கூறல் . 
கடும்பனைக் கைமுகன் பின்னோனில் யாருங் கருதிவிரும் 
பிடும்பனை யாளிலெ னீக்கிலென் றோகைப் பெருஞ்சிலப்பா 
தடும் பல பெண்ணை யணை தலை யென்னிற் றயை வருமோ 
சொடும்பழி யாகுக்கொ லோபின் சொல் வேனிலை கோடலையே. ( ) 

தலைவி யிளமைத் தன்மை பாங்கி , தலைவற்குணர்த்தல் . 
மங்கையு மல்லள் பெதும்பையு மல்லள் பொன் வார் புனையக் 
கொங்கையு மல்ல விளநீரு மல்ல குமரன்மயி 
லங்கவெற்பாமதக் கூத்துக்குப் பாத்திர மல்லள் விண்மேற் 
வங்கிடு போமுளைக் குஞ்சிற கில்லாத் தனிப்பட்சியே. ( கருந ) 

தலைவன் தலைவி , வருத்திய வண்ணமுரைத்தல் 
சிங்கத்தின் குட்டி மதமாவிற் பாய்ந்திடுஞ் சித்திரம் போன் 
மங்கைக்கு ணாவற்ற துண்டே முருகன் மயில்வரையாய் 
துங்கச் சலத்திற் சரிப்பது மீனுக்குச் சொல்வதுண்டோ 
சங்கிற்குக் கூர்மைசு பாலமல் லாலெவர் தந்தவரே (கருசு) 

பாங்கி , செவ்வி யருமை செப்பல் , 
ஒருமல ரிற்பல காய்கொள்ளு வாளுயர் பாண்டி பசு 
விருகுழி யிற்பதி னான் குவி டாள் 

கும ரேசன்மயில் 
வரையிலு னிச்சை புகல்வதெங் கேபுனம் வாய்த்த செல்வத் 
துரைமகளுக்கெனைப் போலொரு கோடியர் தோழியரே . 

தலைவன் , செவ்வி யெளிமை செப்பல் . 
தக்க பகுதி விகுதி யிடைநிலை சாரியையுந் 
துக்கமில் லா துறுஞ் சந்திவி காரமுந் தோன்றும்பெண்ணே 
கொக்கின் மயிலுங் குருகுங்கண் டோன்மயிற் குன்றுறைவோன் 
மிக்குற வந்தன னென்னும் பதநீ விளம்பிடினே . (கரு ) 

பாங்கி , என்னை மறைத்தபி னெளிதென நகுதல் . 
பாவை நிமித்த முடன் கூடி. னாலுமப் பாவையினைக் 
கோவை செயுந்துணை விட்டாடு மோ மயிற் குன்றையுள்ளார் 
சேலையில் வேண்டல் பெறலா மெனினுமென் சேயிழையை 
நீவையம் போற்றப் பெறுவதுண் டோவென்னை நீத்தென்று மே . 

அந்நகை பொறாஅ தவன் புலம்பல் . 
நாலின் முதனகை நான்பெறற் பாற்றன் று நாரியுமை 
பாலன் கங் காரு 

நதி பாலன் மயில்வரைப் பைந்தொட்டியாய் 
கோல நகையமு தாலம் தாகினுங் கூர்விழியா 
மால மமுதென வாச்கிய தென்விதி யாந்துணையே, (கசு ) 


உரு 


க 0 --பாங்கியிற்கூட்டம் . 

அவள் தேற்றல் . 
தாராச் சபதந் தருஞ்சண் பகவல்லி தன்னையும் பொய் 
சேராத் தமிழ் சொரி சிந்தா மணியையுஞ் சேர்ந்தனரே 
வாராப் பொருளுமுண் டோமுயன் றாலெங்கண் மாதுமன . 
நேராக் குவன் குகன் றோகையஞ் சாரலி னின்னுடனே . ககூக 

கையுறையேற்றல் . 
வெப்புங் குளிருஞ் சமமாக்கி யாண்டருள் வேலன் மழை 
யப்பு மயூர கிரிக்கிறை வாவுன் னருளடைந்தா 
டப்பு நடையறி யாள் கொளத் தக்கது தானிதென்றாற் 
கொப்புக் குழையு மறுப்பதுண் டோகைக் கொடுத்தருளே. ( ) 

கிழவோன் ஆற்றல் . 
மானுக்குப் புத்திரி யாகிய மானுக்கும் வானிற்றெய்வ 
யானைக்கும் பாகன் மயூர கிரியனை யாண்மலர்க்கை 
மேனிற்கு மென் கை முறிகொண்டபோதே விலைப்பொருளாய் 
நானிற்கின் றேனெழுத் துச்சோர்வு மில்லை நடுவில்லையே . ( கசு கூ ) 

இறைவன் றனக்குக் குறைநேர் பாங்கி , 

இறைவிக் கவன் குறை யுணர்த்தல் . 
பூமேலுண் டேயிரு . தாமரை யென்பர் புயலணவுங் 
காமேலுண் டேயொரு பொற்பிடி யென்பர் கடியமயின் 
மாமேல் வருமுரு கன்றோகை வெற்பில் வருமணங்கே 
நாமே துரைப்பது சித்தரிற் சொல்கின்ற நல்லவர்க்கே. 

ச ) 
இறைவி , அறியாள் போன்று குறியாள் கூறல் . 
காவில் விளங்கு மயூர கிரிக்கந்தன் கால்பணியும் 
பாவை மயிலைக் குயிலாட்டியதும் பன் னாகத்தின் வாய்ப் 
பூவை மயங்கலும் வேண்டுஞ் சுகம்வெளிப் போதலும் 
ராவியின் மஞ்சோடியதும் பிறவு மறிந்திலையே . 

பாங்கி யிறையோற் கண்டமை பகர்தல் , 
கனக வரைநிகர் மாயூர வெற்பன் கருணை பெற்ற 
வனகனுன் மேனியைத் தாங்கி வதனாம் புயத்தினுக்கே 
தினகர னாகி யொருவன்கண் டேன் பொய்யிற் சேர்ந்தபொன்மான் 
வனமயி றேடிப் புனமயி லுன்னிடம் வந்ததுவே . ( கசுசு ) 

பாங்கியைத் தலைவி மறைத்தல் . 
அன்னங்க டாடிரை சேருங் குவளை யடைந்திலசூர் 

னை வென்ற வடிவேலன் றோகை வரையவர்க்கே 
சின்னம் புகன் றனை நீயுயர் வானிற் செடியுமுண்டோ 
வின்ன மினத்தொ டினஞ்சேருமென்குத லெண்ணலையே . (கசுஎ ) 


கஙச 


ககூடு 


மன் 


ன 


உகா 


மயூரகிரிக்கோவை . 


1 


( 


பாங்கி , என்னை மறைப்ப தென்னெனத் தழால் . 
காலிருந் தாலு முருகள் மயில்வரைக் காரிகைகண் 
வேலிருந் தாலுங் கதிர் தோன் றினுஞ்செல்ல வேண்டுமென 
மாலிருந் தாலும் பலரிருந் தாலு மறைந்தொருவர் 
பாலிருந் தாலுமென் னல்லா முயற்சி பலிப்பதின்றே . 

( கசு அ ) 
இதுவுமது 
பொன்னை மரைப்பதுங் கள்ளூண் மறைப்பதும் போகமது 
தன்னை மறைப்பதுஞ் சண்முகன் றோகையஞ் சாரலில் வாழ் 
மின்னை மறைத்த விடையா யரிதுன்னை விட்டகலா 
வென்னை மறைத்த முயற்சியென் னோவுனக் கெய்தியதே . (காக 

) 
கையுறை புகழ்தல் . 
என்சொற் கிரங்கிய தோகைச் சிலம்புக் கிறைவருக்கே 
முன்சொல் சடைக்கண்ணி யாம்வள்ளிக் காநடு முற்றிய சொற் 
பின்சொ லவளுக்குத் தாயா நகையார் பெரிதுமுனக் 
கின் சொற்பெண்ணேமன்ன ராரக் குழையென் றியம்பினரே. ( ) 

தோழி கிழவோன் துயர்நிலை கிளத்தல் . 
வில்லையெ டாரம்பு பட்டதுண் டேயென்பர் மெய்யில் பல 
சொல்லைவி டாரொரு மெய்ம் மொழி நாமென்பர் தோகைவெற்பி 
லல்லைம் மார்பக னீங்கார் குகன்பதத் தன்பிலர் போ 
லில்லையு றார் நா லெழுத்தின் குணத்தை யிசைந்தனரே . ( 

மறுத்தற் கருமை மாட்டல் . 
தேவிற் சிறந்த சுவாமி மயில்வரைத் தென்றிசைக்கே 
கோவிற் சிறந்த மருது துரையருட் கொண்டு செய்த 
வாவிக் கமலத் தனம் விளையாட மயங்குமுன்கட் 
விக்கு மாரன் கைக் காவிக்கும் வேற்றுமை காணிலுண்டே . ( 

தலைவன் , குறிப்பு வேறாக நெறிப்படக் கூறல் . 
டவியெல் லாங்கொடிப் போதாய் விரிந்தன வாளுமிந்தப் 
டேவியெல் லாம்புனற் போதா யிருந்தன பொன் மயில்சே 
ரிடமலை யான்குகன் ரன்னருள் பெற்ற விறைவர்க்குண்டோ 
படரொழி யாது பனையேறும் புன்றொழில் பாலிப்பதே . (கஎங 

தலைவியை முனிதல் . 
வனத்தில் வருங்கலை மானைக்கண் ணான வலைப்படுத்தாற் 
னத்தை விட் டேகத் தரமல்ல வேவிண் புரந்தரனை 
யினத்திற் பதித்த கவாம்பயின் மலை யேந்திழையுன் 
வனத்தணி மூன்றட் சரலாச நாவுக்குத் தக்க தன்றே . (கச ) 


காக 


கா 


. 


புன 


க0.- பாங்கியிற் கூட்டம் . 


உஎ 


பகர்ந்தன 


தலைவி பாங்கி , தன்னை முனிதல் . 
கலைமா னெனுஞ்சொற் கவர்பொரு ளாகக் கழறினை கார் 
மலைமானை மேவுமெம் மான் வேலன் றோகை மலைக்கொடியே 
சிலைமா னிரண்டு தொழிலினு முன் சொற் சிறந்த தன்னோ 
கொலைமா விளம்பிடி நீங்காத காவில் குறிப்பதென்னே . (க ) 

தன்கைக் கையுறை , யேற்றல் . 
தாமரை போலுமுன் கையென்கை யெம்மனஞ் சார்பு மொன்றே 
காமன் மகண்மண வாளன் மயின் மலைக் காரிகையே 
நிமலர்க் கண்ணி கொளவின்பப் புள்ளொன்றை நேர்ந்தனன்யான் 
மாமதப் பூசைக்கிப் பத்திர மீந்தவர் வாழியவே . ( காக ) 

இறைவி கையுறை யேற்றமை பாங்கி ,இறைவற் குணர்த்தல் . 
தூவியந் தோகை மலைக்கும் ரேசர்க்குத் தொண்டு செய்த 
காவியங் கண்ணிக்கு நீதந்த மஞ்சரி கைக்கொடுத்தேன் 
கோவைவிண் டாள் பின்பு லாவுமென் வண்ணமுங் கூடப்பிள்ளைப் 
பாவைவிண்டாள் பின் சகிவிடு தூதும் பக கள . ( கான் ) 

குறியிடங் கூறல் . 
கையா யுதமயி லான் கொடி காலா யுதக்கரத்தா 
னுப்யா மையிலான் மயிலான் மயில்வெற்பி லொண்டொடிதன் 
மெய்யாகு சாயன் மயிலா யவளின் சொன் மென்கிளியாய்ப் 
பொய்யா மிடைகொடி யாய்க்குழல் காவாம் புனமதுவே . (காஅ ) 

குறியிடத் திறைவியைக் கொண்டுசேறல் . 
நிதமா டியசுனை யாடா திருப்பது நீதியன் றே 
மதமா விளம்:பிடி நீங்காத கானென்ற வார்த்தைபொய்யோ 
கதியாய் நடந்தனை வேலன் மயில்வரை கண்டனை யே 
பததா மரைக்கர்ச்சிப் பாராறு தாமரை பாரவவரே , 

குறியிடத் துய்த்து நீங்கல் . 
மலர் தேடி வண்டு வருஞ்செயல் போற்புவி மன்னர் பொய்யாங் 
கலைதேடி முன் போல் வரினும் வருவர் கலங்கியஞ்சே 

( வோன் 
லலைதேடுங் கண்ணிநில் வேண்மயில் வெற்பினம் மாற்றல் கொள் 
சிலைதேடி வாங்கியஞ் சம்பும் பறித்துத் திரும்புவனே . ( கஅ )) 

இறையோன் , இடத்தெதிர்ப் படுதல் . 
தேனிற் சிறந்த கடம்பன் கை வேலன் சிகண்டி வெற்புள் 
ளேனுக் கரைமனை வேலைவி டோவிறு மாந்தமுலை 
யானைக் கெதிர்பொரு தோமதி யாலம் புயமலர்த்தோ 
கானத்து மீனிருட் பெற்றுநின் முய்பகற் காரிகையே . ( கஅக ) 


( கா ) 


மயூரகிரிக் கோவை . 

இயைதல் 
அகம்பிரம்ம கேயென் றதுவாதல் போனா னவளெனலான் 
முகங்கண் ணிதழ் பொன் வளைசெங்கை பஞ்சடி மூரன் மணஞ் 
சுகங்கொங்கை பொன்னணி பெற்றவடன் னுருத்தோற்றினன்பல் 
லுகங்கண்ட சேந்தன் மயில்வெர்பி லென்னினி யோது வதே . ( ) 

புகழ்தல் . 
மேலா மயில்வரை வேளருட் டந்தை வெகுண்டுகையான் 
மாலார் சிலம் !- வளைத்தார் தெறித்திலர் மாங்குயினீ 
காலாற் சிலம்பு வளைத்துத் தெறித்திடக் கற்று விட்டாய் 
தோலாத முப்புரந் தீயிட்டு மூவர் சுகம்பெறவே . ( கஅங ) 

விடுத்தல் . 
எழுதிய சித்திர மென்மனைக் கேயுண்டுன் னின்பவுருத் 
தழுவிய மெய்யிலுண் டாந்துன் பிகூலமயிற் நண் வரைவேண் 
முழுதரு ரூண்டுமுன் காயாய்ப் ப்ழமாய் முடிந்து முய்ந்தும் 
பழுதுகொள் ளாததும் மாயத்தை மேவு பசுங்கிளியே . ( கஅச )) 

பாங்கி , மெல்லியற் சார்ந்து கையுறை காட்டல் . 
என்றைக்கும் வாழு மருது துரைகும் ரேசருக்குக் 
குன்றக் குடியில்வைக் குந்தென்னஞ் சோலைக் குளிரிள நீ 
ரொன்றுந் தனத்துக் கிணையாகும் பார்கரும் புக்கமுத்த 
நன்று நகையென லாங்காவி யாங்க ணளினமின்னே . ( கஅரு ) 

மையுறு கண்ணியைப் பாங்கிற் கூட்டல் . 
மேலாறு கால் கொண்ட யானைகள் மேற்பல வேங்கைகண்டாய் 
நாலாறு மான குமரன் மயில்வரை நாரியரே 
காலாறு முப்பங்கி லொன்று துவண்டொன்று கன்றியதான் 
மாலா செருபங்கு வீசமின் னார்தொழ வாமனைக்கே. ( கஅசு ) 

நீங்கித் தலைவற் கோம்படை சாற்றல் . 
காதல் பெறுமன்றில் பேடையை நீங்காக் கடர் றுறைவா 
மாதைமுத் தேவருந் தாங்கினர் நீவிடின் மஞ்ஞைவரை 
நாத னடையலன் போல்வடுச் சேரு நடுத்துணியு 
மோதிற் குருகும் பிணிமுக முப்பெற வுர்றிடுமே . ( கஅள ) 

விருந்து விலக்கல் . 
அருவியும் வெற்பும் புயமுமுத் தாரமு மாகநினைந் 
துருகும் பிடிக்கு மதயானை யாயிர வுண்டிருந்து 
மருது துரைசெய்த தைப்பூசத் தேர்மிசை பஞ்ஞைவரை | 
முருகன் பரல்கண்டு நின்னூர்க்குப் போதி முரையுரைத்தே . ( ) 


கக. - ஒருசார்பகற் குறி . 

பெருந்தகை விருந்திறை , விரும்பல் . 
மூன்றை யிரண்டிற் புரட்டிக் குறக்கொடி மூன்கொடுக்கத் 
தான்ரனித் துண்டதுண் டேமயில் வெற்புறை சாமியென்மா 
லூன்று மெழுத்தொரு நாலி பிரண்டைவிட் ப்ெபொரித்துத் 
தேன்றசை யோடஞ் செழுத்தைத் தந்தாலுண்டு செல்வமே . ( ) 

பாங்கியிற் கூட்டம் முற்றிற்று . 


பதினொன்றாவது -- ஒருசார்பகற்குறி . 


கிழவோன் பிரிந்துழிக் கிழத்தி மாலையம் , பொழுது கண்டிஉரங்கல் . 
முலையஞ் செழுத்தைக்கச் சான் மறைத் தார் சுவை முத்தழுத்து 
மெலிய பவளத்தை முத்துக்கு ளே வைக்க விண்டனர்பொற் 
சிலைநிகர் பன்னிரு கையான் மயில்வரைச் செல்வர் சிவந் 
துலைய மெய்க் கிட்டனர் சாந்தஞ்செம் மலைக்கொன் றோதிலரே ( ) 

பாங்கி புலம்பல் . 
மருவு மிறைவர் சிறுபொழு தேசொன் மறந்தனரே 
திருவை விகாரம் பெருக்கினை யோபொற் சிகண்டிவரை . 
முருகன் குறிஞ்சி மலர்மாலை யேனுஞ்செய் மோகத்தினா 
லுருவஞ் சிவக்கினு நீமுல்லை மாலையென் றோது வனே . ( க.க ) 

தலைவனீடத் தலைவி வருந்தல் . 
தாரா திரார்சுகந் தந்தவ ரென்னோ தடைச்சிமார் 
வாரா திராரினி வேலன்பைந் தோகை மயில்வரைமே 
லாரா ரெனக்குற வையோ விடர் பல ராய்லர்பழி 
யூரார்செய் வார்மறந் தார்மதி பானுவென் றோதியதே . ( 5 ) 

தலைவியைப் பாங்கி கழறல் . 
நீருற்ற புள்ளல்லர் தேனுண்ட வண்டல்லர் நேசித்தகம் 
மேருற்ற மன்னர்ச கோ ரங்கண் ட பெங்க ளேந்திழை 
சோருற்ற வன்றிற் பெடைநிகர் வாய்குகன் றோகைவெர்பாய் 
தாருற்ற வேளைனைப்பிரிந் தாண்முன் ராமயந்தியே (ககூ ) 

தலைவி , முன்னிலைப்புறமொழி மொழிதல் . 
உண்டமர் நாளி , லொதுங்கினர் போலென் னுழையிருந்தோர் 
விண்டிருந் தாலு மிருப்பர் மயில்கரை வேலனருட் 
கொண்ட விறைவரு. மாயமிக் காரினிக் கூறுவதென் 
வண்டனன் றென்பார் பார் நாலி லொன்றறி வாரில்லையே . ( ககச ) 


50 


மயூரகிரிக்கோவை 


இன்னுபிர்ப் , பாங்கியொடு பகர்தல் . 
பாரினும் வானினுந் தேவரென் றோது பகுப்புடையா 
ராரினு மிக்குள்ள சேந்தன் மயின்மலை யாயிழைகேள் - 
பேரினுஞ் சீரினு மிக்கையுள் ளாரைப் பிரிதலெங்கே 
சேரினுஞ் சேரா விடினுங் குவியுங்கைச் செம்மலரே . 

( ககூந ) 
பாங்கியச் சுறுத்தல் . 
நினைத்த மரு.து மகிபதி நெஞ்சி னிறைர் து தொல்லை 
வினைத்திரண் மாற்றிய கந்தன் மயில்வரை மென்கொடியே 
தினைப்புனத் தேபெரு மான் சாரி வந்த திரமறிந்தா 
வினைப்பிள்ளை யாக்கி யெனைக்கள்ள னாக்குவ ளுன்னனையே . ( ) 

நீங்கற் கருமை தலைவி நினைந் திரங்கல் . 
காமரை மேல்விழும் வண்டுஞ்செவ்வல்லியிற் சமரையு, 
பாலை பைச்சற் றசைக்கின்ற கையுஞ்செவ் வாய்ககையு 
நாமகன் றோமல்லர் காமகன் சார்மயி னாகச் செவ்வேள் 
பூமலி நாட்டிற்பைந் தாருவை நீங்கில 

கில பூங்கொடியே . ( ககஎ ) 
தலைவிக் கவன்வரல் பாங்கி சாற்றல் . 
பூவேந்தன் போற்றுங்குன் றக்குடி வேளருள் போற்றிப் பெற்ற 
பாவேந்தர் சொல்லு மருது மகிபன் பவனியைப்போற் 
றேவேத்தி ராவெர் சரிக்கையென் மூர் செழு மாப்பலவார் 
மா வேந்தன் சந்தனம் பார்புன்னை நிழலில்வைகுவமே. ( க + அ ) 

சிறைப்புற மாகச் செறிப்பறி வுறுத்தல் 
விழிபோலு மானுங் கலையுங் கலையா விறல்பெறவு 
மொழிபோலும் பச்சைக் கிளிவளை யாது முயன் றுறவும் 
வழி கூடல் போலுங்குன் நக்குடி. யான் முன் மறவர்க்கண்டு 
பழிகூற நின்ற புலிநாமங் கானவர் பார்த்தனரே . (கச ) 

முன்னிலைப்புற மொழி மொழிந்தறிவுறுத்தல் . 
வள்ளி மயில்சேர் பயின்பலைக் கேமரு தையன் செய்த 
‘ வெள்ளி மயிலை விரும்புங் குகனருள் வேந்தன் மதந் 
தெள்ளி மயிலிலென் பொன்மயி லைப்புணர்ந் தேகினும் போற் 
புள்ளி மயிலின மேமற வீரன்பு போற்றுதலே . . (200 ) 

இதுவுமது. 
செவ்வரி யேறுங்கண் மான்றெய்வ யானை தன் சீறடிக்கே 
தைவரு செங்கை முருகன் மயில்வரைச் சாரலிலே 
மவ்வரி யாதியு மெல்லினத் தாறு மறந்திடினுஞ் 
சவ்வரி கவ்வரி மூன்றே மறத்த றருமமன்றே. 

( 40 க ) 


த 


கஉ - பகற்குறியிடையீடு . 


கூக 


முன்னின் றுணர்த்தல் . 
பாரன் பரிப்பேர் மணப்பேர் கணைப்பேர் வனத்தெறிந்தோ 
மாரொரு புல்லொளி மாலேதி நாமங்கைக் கையர் கொண்டார் 
வீரப் புயன் பணி செவ்வேண் மயில்வரை மேஎண்ண ே 
பாரக் கிரியின் மலரா தினியிரு பங்கயமே . 

( 202 ) 
முன்னின்றுணர்த்தி , யோம்படை சாற்றல் . 
வண்டினந் தேனுண்டப் பூவிற் றுவளு மருதநிலத் 
தண்டலை யூர முருகன் மயில்வரைச் சாரலிலே 
கண்டகண் பேரா திருகோங்கின் முத்தத்தைக் காட்டி நிற்கு 
மொண்டொடிக் கும்மடி யேற்கும் பழியற வுன்னுகவேவே ( உ O ) 

மேம்படுகிழவோன் , தஞ்சம்பெறாது நெஞ்சொடுகிளத்தல் 
வீடு மலையிப்பர். மெய்ப்பதத் தொன் றில்விட் சேபம்வந்தாற் 
கூடுவ தோவில் வரையிக வாத குறி மனமே 
நாடு புக்ழ்ப்பன் னிருகையன் போன்பயி சையின்னார் 
தேடி . வரிப்புன நாமும் பறவையுந் தேடி . ன மே . (20 ச ") 

ஒருசார் பகற்குறி முற்றிற்று . 


பன்னிரண்டாவது - பகற்குறியிடையீடு . 


இறைவனைப் பாங்கி குறிவரல் விலக்கல் . 
கீரா தமிழ் சொலெ னாச்சிறை மீட்டவர் கேகயத்தார் 
பாராவில் வேதனை வைத்தவர் தோகைப் பருப்பதத் தீர் 
தாராள மாய்மந்தி வேங்கைமு னோடிச் சரிப்பினன்றோ 
நீரா வயின் வர லேன லங் காவலு நீங்கின மே . 

( உபரு ) 
இறைவியைக் குறிவரல் விலக்கல் . ( டத்தி 
உண்ணளென் னேயென்னுந் தூங்காளென் னேயென்னு மோரி 
னண்ணாளென் னேயென்னும் பெண் குற வள்ளி நடுங்கவிரைக் 
தண்ணா வருகவென் றான் மயில் வெற்பினம் மன்னையினிக் 
கண்ணே கடத்தினை யேகவ ணோடு கடத்தினையே . (2 04 ) 

இறைமகள் , ஆடிடம்நோக்கி யழிதல் . 
பாரதத் தோர்தரு நீங்கா விரதஞ்செய் பட்சியின 
வீர தவர்பணி வேலுடை யான்மயில் வெற்பிறைவர் 
சார விளங்கிள்ளை யேமறந் தார்பொற் றனக்கிள்ளையே . ( 2001 ) 


மா 


கூஉ 


. 


- மயூரகிரிக்கோவை . 


பாங்கி , ஆடிடம்விடுத்துக்கொண்ட கறல் . 
குருகின மேமுரு கேகன்மயில் வெற்பற் குருகினமே 
மருமலி வண்டின மேவரிற் சொல்லுது வண்டினமே 
பொருவரும் பாரல ரேபழி யூருரைப் பாரலரே 
பொருமலை யேசொல்வை யேவந்து போகும் பொருமலையே . ( 9 

பின்னாள் , நெடுந்தகை குறிவயினீடுசென்றிரங்கல் . 
அயிலணி கையான் மயில்வரை யீதெனி லாடல் கொண்ட 
மயிலதெங் கேசந்தி ராங்கமெங் கேபெரு வாசமெங்கே 
செயலறக் கொத்து மரவமெங் கேயிடஞ்சேர்ந்தசொன்னக் 
குயிலுமெங் கேயில்லை யேயினி யேதொன்றுங் கூறிலமே (20 * ) 

வறுங்கள நாடி மறுகல் . 
புண்ணியத் தோகை மயில்வரை வேலனைப் போற்றலர்போ 
லெண்ணிய காரியங் கூடிலை யேயித ணேதினையே 
பெண்ணிலை யோபுனம் வேறோ கனவோ பெறுவதுண்டோ 
கண்ணிருந் தார்க்கல்ல வோகாண லாஞ்ச களச்சத்தியே ( உ . க 0) 

குறுந்தொடி , வாழுமூர்நோக்கி மதிமயங்கல் . 
எறாத மேட்டுக்கு நீரிறைப் பாரின் நெட் டாக்கொம்பித்றே 
னாறா முடவற்கு வாராது தோகை வெற் பாரடிப்பே 
நூறாதன்பில்ல வருக்குநெஞ் சேயிஃதொள்ளிழையாள் 
சீறாரினிச்செய்ய லாவதின் றேதுன்பஞ் சேர்ந்தனமே ( உகக ) 

இதுவு மது . 
தேமாப் பழுக்கு மயில் வெற்பின் வேலர் திருவருள் போன் 
மாமான் மலர்மனைச் சென்றன ளேயவள் வாழுஞ்சிற்று 
ராமீது வானத் தமுதம் விரும்பி யகங்குழைந்து 
பூமேவு மக்க டவம்புரிந் தாலும் புசிப்பதின்றே. (-கஉ ) 

பகற்குறி யிடையீடு முற்றிற்று . 


பதின்மூன்றாவது- இரவுக்குறி . 


இறையோன் இருட்குறி வேண்டல் . 
கூந்த லெனவிருண் டே நீட லாற்கண்ணுக் குச்சரியா 
மேந்தற் குவளை மலர்த்தின தாலயி லேந்துங்கையான் 
சாந்த மயில்வெற்பி னம்விரும் பார்விழித் தாமரைக்கே 
காந்தி குறைப்பத னாலிருட்போதல் கருதினமே . 


( உகங ) 


கங . - இரவுக்குறி . 


கூட 


டாங்கி , நெறியினதருமை கூறல் . 
இடைவிடுத் தான் முலை யாந் தலை போக்கி லெழுந்தலையா 
மடையக் குறிக்கிற் கொலைச்செந்து வாம தடிக்கொன்றதாம் 
படர்வழியெங்கு மயில்வெற்பர் தாதை பணிசுற்றுமாந் 
தொடையுறு பாதையொன் றுண்டறி யாய்வரச் சொல்வதெங்கே 

இறையோன் , நெறியின தெளிமை கூறல் . 
ஆறு பெரிதில்லைக் காவலை யஞ்சில னாண்மைவன்மீ 
னூறுமுண் டோதிரு மாலாழி யுண்டன் புறவசுரர் 
நீறு படச்செய்த வேலோன் மயில்வெர்பி னேரிழைகான் 
சீறும்வெம் பாம்புக்குப் பெண்ணாங் கருடத் தியானமுண்டே . ( ) 

பாங்கி , அவனாட் டணியியல் வினாதல் . 
ஆயிரம் வெள்ளத்தொ டாளி முகனை பசியொன்றினான் 
மாயப் புரிந்தவன் போற்றுஞ்சு வாரி மயில்வரையோய் 
நீயுன் னகரின் மருவலர் மேன்மை நிகழ்த்திமண 
மோய்வில்குழையா ரையுநம் பினவரை யுஞ்சொல்லுமே . (உ கசுm ) 

கிழவோன் , அவள் நாட் டணியியல் வினாதல் . 
அறியாரைப் போன்று குறியா துரைக்கின்ற வத்துறை போ 
னெறி சே ரெளிமைக்குப் பின்னிது கூ றினை நேசமிதென் 
றறியேன் முருகன் மயில்வரை யாய்நும் மணிநகர்ப்பூஞ் 
செறிவே தெதுவுங்கள் போன்றும்மைத் தந்த செழுஞ்சுனையே ( ) 

அவற்குத் , தன்னாட் டணி.பியல் பாங்கிசாற்றல் . 
ஆயா தவர்மனம் போன்றிரு டூங்குங்கற் றாய்ந்தவர்போ 
லோயா மணம்பெறுஞ் சேந்தன் மயில்வெற்புறையண்ணலே 
காயாத மாவென்றும் பூவாத மாவைக்கை யாலரித்துப் 
பாயாத வேங்கையஞ் சுஞ்சோலை யாங்கள் பயிலிடமே . (உக ) 

இறைவிக் கிறைவன் குறையறி வுறுத்தல் , 
சங்கையை யெண்ணிய பேரைவை யான் புகழ்ந் தாரைவைப்பான் 
புங்கவ ரிற்சண் முகவேலன் றோகைப் பொருப்பணங்கே அன்றோ 
செங்கையில் மேலும் விரைவுங்கொண் டெம்மண்ணல் சேர்தன 
கொங்கையை நாடி யிடைதேடு முன்மலர்க் கூந்தலிலே . (உக + ) 

நேரா திறைவி நெஞ்சொடு கிளத்தல் . 
கான வரும்புடைச் செல்வர்களே தொழக் கந்தனை யே 
வானவர் மங்கையர் செல்வர்களே பொன் மயில்வரை மேற் 
கூனறு கானிலெங் குஞ்சர மேயெழுங் குஞ்சரமே 
பானில் வருமம் புலியே யினியெழு பாம் புலியே . (220 ) 


கூச 


மயூரகிரிக்கோவை .. 


- யார் 


நேரிழை பாங்கியொடு நோந்துரைத்தல் . 
உரவினை செய்பவர் மாயையென் பாரறி வொன்று தற்கோர் 
திருமுகங் கூடப் பெறுஞ்சிவன் றோகைச் சிலம்பண்ணலார் 
வரவினைக் கூறலு நன்றே யுனது புனமுகன்றே 
யிரவிலுக் கஞ்சுவ தில்லை கொ லேழைக் கிரங்கவரே. ( உக ) 

நேர்ந்தமை பாங்கி நெடுந்தகைக் குரைத்தல் . 
ஒருவிரல் காட்டிக் குத்திட்டிக் கைகுவித் தோங்கிச்செங்கை 
பொருநெறி வைத்தனள் கூலி கரும்பார் புதல்வர்க்குண்டோ 
முருகன் மயில்வரை மேலன்னங் காட்டிக்கை மூக்கில் வைத்தே 
யிருவிரல் காட்டி யொருவிழி மூடின ளேந்திழையே . ( உ உ உ ) 

குறியிடை நிறீஇத் தாய்துயி லறிதல் . 
அகத்தான் வருந்திய வன்மருக் கன்பன முகுள சண் 
முக ,கத்தான் மயில் வெர் பிலற்புதங்கண்டேன் மொழிவன் பெண்ணே 
பகற்காக்குஞ் சண்பகஞ் சேராது தும்பியென் பார்களுரை 
மிகத்தா னமுத மதுவுண்டு பூமெத்தை மேலுற்றதே . ( உ உங ) 

இறைவிக் கிறைவன் வரவறி வுறுத்தல் . 
தோழியர் தூங்கினர் நற்றாயுந் துஞ்சின டோய்ந்துடை 
வாரியர் நங்கொல்லைச் சண்பகக் சாவின் மலர் மெத்தைமேற் 
கோழியர் குன்றக் குடியார் கை வேலன்ன கூர்ங்கண்ணியே 
மேழியர் மாலை யெனவே யிருண்டது விண்கங்குலே. ( உச ) 

அவட்கொண்டு சேறல் . 
பால்சர்க் கரைபழங் கர்ப்பூரம் வெற்றிலை பாக் தமுதற் 
சாலவங் குண்டு மணிச்சிலம் பென்மடித் தாங்கினன் சாண் 
சூலி மகன்குகன் றோகைவெற்பார்மெய்ச் சுகம்பெறவா 
கோலைப்பெண் ணாக்கித் துகின் மூடிப் பஞ்சணைக் குட்படுத்தே .() 

குறியுய்த் தகறல் . 
கர்பூர மோர் பங்கு வைத்தளித் தார்பழுக் காயிலைய 
தற்பூ ரவர்மன மாழத்தர் காண்குக னார்சிகண்டி 
வெற்பூ ரிரவைகஞ் சாதியைச் சாரின் மிறைசொல்வதார் 
நிற்பீர் மருவல ரைத்தலை சாய்ப்ப னிமிடத்திலே. ( உஉ சு ) 

வண்டுறை தாரோன் வந்தெதிர்ப்படுதல் 
செடிதேடி மத்த கயம்பிடி தேடுஞ் சிறந்தவின்பப் 
பிடிதேடு மோவடி வேலன் மயூரப் பிறங்கலிலே 
யடிமே லடியிட்டை யோகாடெ லாய் விழி யாக்கிநின்றாய் 
விடியா விடினல்ல வோமுக மாமதி மேன்மைகளே . ( sal) 


. 


[ கட் 


. 


கர் .-- இரவுக்குறி. 
• பெருமக ளாற்றின தருமைநினைந் திரங்கல் . 
சாதிசஞ் சாளிக ஞாயமெம் மூர்வரத் தக்கதன்றா 
மீதுறை சஞ்சாளிகபுட்ப ஞாயத்தின் மேவினிர் நீ 
ரோது மறைபணி சேந்தன் மயில்வரை யுற்றவர்க 
டீதையு நாரத னானெறி கண்டெனைச் சேர்ந்தனிரே , ( 22 அ ) 

புரவலன் றேற்றல் . 
டைநினைந் தாற்கன்னி வாகன மென்செய்யு மேய்ந்தவல் குற் 
படநினைந் தாலரி பாயலு மென்செயும் பாற்கடல்சேர் 
விடை சுமந் தான்மகன் றோகைவெற்பாய் செற்றம் வேண்டியென் 
கடைசிவந் தாலெங்கு நும்மூர் சிவக்குங் கனற்கொழுந்தே 

புணர்தல். 
மறையாத மின்மலர் வாடாக் கொடியை வகையுணவிற் 
குறையா வமுத மெனு. தமயந்தி கொண்ணிடதத் 
திறைநா னெனிற்குகன் றோகை வெற் பிற்கற்ற தில்லை கொல்லோ 
நிறைதே ருருத்தெரியாமந்திரத்தி னெறிகளனே . ( உ ங 0 ) 

புகழ்தல் . 
ஆல மெனுமசு ரேசனை வேல்விட் டறுத்தமரர் 
தாலி பதித்த முருகன் மயில்வரைத் தையலரே 
மேலை யடையலர் முன்னே கலகல வென்பத 

பதனாற் 
காலிற் சிலம்புக்கு நேரல்ல வேசிவன் கைச்சிலம்பே . (உஙக ) 

இறைமகளிறைவனைக் குறிவிலக்கல் . 
இன்னாமை வேண்டி னிரவி லெழுகவென் நேபெரியோர் 
சொன்னார் பொய் யன்று முருகேசன்றாள் பணிதோகைவெற்பா 
பன்னாடர் போற்றச் சிவந்தகை கால்களென் பங்கயக்கண் 
டன்னாற் கறுத்தன பார் நீயென்னச்சந் தவிர்ந்திடவே . (உ ஙஉ ) 

அவன் , இறைவியையில் வயின் விடுத்தல் . 
முத்தாயர் கேள்விக்கு வைத்தீர் கொ றோழியர் மூன்றுகட்டுங் 
கைத்தாளிட் டீர் கொல்பொய்த் தாளிட் டனிர்கொல் க்ருணையெ 
வைத்தான் முருகன் மயில் வெற்பினீர்சென் மனங்கலக்கு மேல் 
வித்தேன் கதீர்தோற் றினுக் கஞ்சங் கொள்ளா விகசிதமே . ( ) 

இறைவியை , எய்திப்பாங்கி கையுறைகாட்டல் . 
கான்கொண்ட கூந்த லிளம்பிடி யேகால் கடிதுசென்று 
நான்கொண்டு வந்த மலர்சுரத் தேந்தி னளினத்திலோர் 
வான் கொண்ட நீல மலர்ந்ததென் பார்பச்சை வண்டி தென்பார் 
தேன்கொண்ட சோலை முருகன் மயில்வரைச் செல்வர்களே . ( ) 


மயூரகிரிக்கோவை . 


ப 


இற்கொண் டேகல் . 
பாலிக்குச் சொல்லினும் வேல்சிவப்பானதைப்பாளிதங்கொ ( வாய் 
ணீலிக்குச் சொல்லினும் பொல்லாப்பென்றாய்முனிகழ்த்தல் செல் 
சூலிக்கு மைந்தன் மயில் வெற்பி லெல்லாந் துவண்டனவே 
காலிக்குஞ் சொற்றிடு மேகண்டைச் சேலைக் கமகமப்பே , ( ) 

பிற்சென்றிறைவனை , வரவு விலக்கல் . 
கன்ன வடுவை யிதழை முலையைக் கலந்தன்று நீ 
சொன்ன படி மறைத் தாண்மறைத் தாளல்லள் சோர்வைமயில் 
வன்னி முருகன் மயில்வரை மேலிறை வாவருத 
லின்னம் பொறுப்பவளோபல்லக் கேற்ற வெழுந்தவளே . ( நசு) 

பெருமகன் மயங்கல் . 
கொங்கைக்கு மார்பின் னகைக்குங்கலைக்குமக் கொங்கை தொட்ட 
செங்கைக்குங் குற்ற முரைத்தனளேயினிச் செய்வதென்னே 
துங்க மயில்வரை வேலனு நீயுந் துணையன்றி போர் 
வங்க நடந்திடு மேபெரு கோதை மயற்கடற்கே . ( உ ங எ ) 

தோழி தலைமக யேர் கிளந்து விடுத்தல் . 
ஆதி மலரை நினைக்கு முடியு மயலவர்சொற் 
பாதையிற் கொண்டு மகிழு முறம்விழல் பார்க்குங்கொடி 
யோதை குறிக்கு மயில்வரை யான்பத முன்னுமிந்தக் 
காதலிக் குத்தப்பு நீக்குவ தென்னூர்க் கனகதப்பே . ( உந அ ) 

திருமகட் புணாந்தவன் சேறல் . 
மாவென்ற கண்ணியென் லூர்க்கேகற் கென்றடை வையமெலாங் 
கூவென்ற சூரைவென் றோன்மயில் வெர்பிற் குறுகுமிருட் 
காவென்று மாவென் மஞ் சொன்னதெல் லாநிற்க காமமுந்றை 
போவென்ற போ தண்ட கோளமுந் தீப்பட் டொளிவிடுமே , 

இரவுக்குறி முற்றி , று . 


பதினான் காவது - இரவுக்குறி யிடையீடு . 


இறைவிக்கிகுளை யிறைவர வுணர்த்துதல் . 
விண்ணி லுதித்த பதினொரு கோடி விபுதருக்காக் 
கண்ணி வதித்த முருகன் மயில்வரைக் காதலியே 
யெண்ணி லுதித்தவுன் காலுஞ் சிலம்பு மிருகையும் போன் 
மண்ணி ன வோபட்சி சால மலர்வனத்தே. ( ero) 


. 


கச .-- இரவுக்குறி யிடையீடு 
தான் குறி மருண்டமை தலைவியவட்குரைத்தல் . 
வேறு புகலற்ற வேகாக்ர சித்த வியப்பிலிடை 
யூறு வராதென் றிருந்தேன் பெண் ணேமர மொன்றையொன்றாச் 
சூறை படுத்த விழுமொலி யாற்பசுந் தோகைவெற்பா 
ராறு பொறிகொண்ட காற்று மருட்டிந்றெனைம் பொறியே . () . 

பாங்கி தலைவன் றீங்கெடுத் தியம்பல் . 
காட்டவைத் தார்கல்லைச் சொல்லவைத் தார்பொய்யைக் கால்வயி 
ற்றுக், கூட்டவைத் தார்கையைத் தன் மெய்யைக் கங்கையுள்ளங் 
கைத்தொட்டி , லாட்டவைத் தார்மயில் வெற்பார்செய் நன்றி 
யென் னன்றியுங்கை , நீட்டவைத் தார்புன்னை மேற்பாம்பை யெ 
ன்ன நினைப்பினியே . 

(252 ) 
புலந்தவன் போதல் . 
சரம்போனிலையார் பொன் போலிலங் கும்மனஞ் சஞ்சலத்தாற் 
குரங்கா மெனச்சொன்னது நீச மாயின கூந்தல்வனம் 
பரந்தோடித் தென்னை யில் வாழையின் மாவிற் பருங்க முகி 
னிரந்தோடியுமில்லை வேலன் மயில்வெற்பினேரிழையே . (உச ) 

புலர்ந்தபின் வறுக்களந், தலைவிகண்டிரங்கல் . 
பந்தினைக் காய்த்தது.புன்னை பொன் மாலையும் பங்கயமுஞ் 
சந்தனம் பூத்தது பேசாக் கிளிமுல்லை தந்ததுண்டே 
செந்தின் முருகன் மயில் வரை மேலண்ணல் சென்றனரோ 
பிந்தின ரோநிற்கின்றாரோகண்ணேயுன்னைப் பெற்றென்னையே.() 

தன்றுணைக் குரைத்தல் 
அனலுக்கு ளாகிச் சரவணத் தெய்தி யறுவர் கொங்கை 
வனசத்தின் பாலுண்ட வன்றோகை வெற்பினர் வாரலரே 
லுனையொற்றை யன்றிலென் பார்நக ரோர்மல ரோன் குருவி 
தனி மெய்ப் பொருளமு தாகவுண் டன்னை விண் டானெய்து மே .() 

கலைமகள்வலம் பாங் கிதணித்தல் . 
ஆறுரு வாய்ச்சுனைத் தொட்டிலு ளாடியெ னம்மைகைக்கோர் 
பேறுரு வானசு வாமிபைந் தோகைப் பிறங்கலுள்ளாய் 
கூறுவ ரோபொய்ம்மை கண்டென் பலமின் குறிவிடிந்து 
தேறுவையோ கொம்புபார்நேர்ந்தும் வீண்படச்சென் தனரே .. () 

இறைவன் மேற் பாங்கி குறிபிழைப் பேற்றல் . 
விடையி லிரீவ ருடனேறி முன்வெள்ளி வெற்பகத்தே 
நடைபுரி வேலன் மயூர வெற் பாவிங்கு நண்ணினையே 
லமைகுவன் யானா கிலுந்துணை யாய்வரற் காய்ந்ததென்னை 
மடறரு மோகமு கங்காயுள் ளன்பு மறந்தனையே. ( உ சஎ) 


கூ.அ 

மயூரகிரிக்கோவை . 
இறைவிமே லிறைவன் தறிபிழைப் பேற்றல் . . 
தொட்டிலுற் றாடி யுமைக்குப் தேசஞ் சொலும் பொருளின் 
மட்டறி வேலன் மயூர கிரிமட மான் பிணையே 
பட்டினியில்லைப் பகலெண்ண மில்லைப் பகருமக்குக் 
கட்டிலு மெத்தையு மில்லை யெளியேன் கருத்திடத்தே . ( உ ச அ ) 

அவள் குறி மருண்டமை யவளவற் கியம்பல் . 
விமுக்கு முலக வடுக்கினை மாற்றி விலங்கலெல்லா 
மமுக்கி யெழுப்பு முருகன் மயில் வெற்பி னாரண்ணலே 
குமுக்கென்ற கேணியும் விண்ணென்ற .ேவாசையுங் கூ வத்திலே 
தொமுக்கென் றது முன் குறியென்றல் லெல்லாஞ்சுழன்றனளே . 

அவன்மொழிக் கொடுமை சென் உவளவட்கியம்பல் . 
கின்னரி வீணையினாவதின் றேசிங்கங் கெர்ச்சிக்கின் மேன் 
மன்னுறு மிந்திரன் வெம்போரை வென்றான் மயில் வெற்பின் வாய்ப் 
புன்னை. யரும்புமுற் றத்தசைத் தேனென் புகன் றினியு 
னன்னம் பறந்தது வோவென் றனரிறை யாயிழையே . ( 2 Go ) 

என்பிழைப் பன்றென் றிறைவிநோதல் . 
தூங்கின னோ தூங் கிலனோ தெரிந்திலன் சொல்லறிந்தா 
னீங்கின ரோநீங் கிலரோ தலைவரென் னெஞ்சிருந்தா 
ரேங்கிய தேவர்கள் வாழ வருளு மிறைவன் மயி 
லோங்கல ரென்றோர் மிடானையுற் றஞ்சிப்பி னுற்றதுண்டே. ( ) 

தாய் , துஞ்சாமை . 
இலக்கத்தொன்பானெனும்வீரர் துணைக்கொண் டெழுந்து தகாக் 
கலக்கந் தவிர்த்தசு வாமி மயில் கரைக் காரிகையே 
துலக்குபொற் பாபத்தை முல்லையி லேவைத்துந் துஞ்சுவனோ 
பலிக்க வுழக்கின்ற வாபத்தைப் போக்கிப் பயந்தனனே . (உரு உ ) 

நாய் , துஞ்சாமை . 
பேசு பிரமனை மாற்றிச் சிருட்டி பெருக்கிமனைக் 
கீசன் வரச்செய்த வேலன் மயில்வரை யேந்திழையே 
யோசனை பாரிந்த வூர்மலர்ப் பொய்கையுண் னும்புனல்யாம் - , 
பாசியை நீக்கியிர் நீர்குடிப் பாரெவர் பார்மன்னரே . : ( ம.இ.க ). 

ஊர்துஞ்சாமை . 
முட்டற்ற வீரா யிரம் வெள்ளம் பூதமு மோதிய நூற் 
றெட்டுத் தலைவரும் பெற்றோன் மயில்வெற்பி லேந்திழையே 
கொட்டிய மேளமுங் கூத்தையும் பாருயிர் கொண்டவரிச் 
சட்டத்தி லாறு மிடையி லிரண்டுந் தவிப்பில்லையே , 


கரு . 

வரைதல் வேட்கை . 

காவலர் கடுகுதல் . 
மன் வேகத் தேரு மருத்தெனும் பாகும் வரிச்சிலையுஞ் 
சின வாழி யஞ்சத்தி வேலும் பெற்றோன் மயிற் றிண் சிலம்பார் 
புன மேல் வருவர் தடையில்லை யின்று புகிற்கொடிதாந் 
தனியான சோலைப் பெயரோடு பூப்பெயர் சார்ந்திடினே .( உ ரு ந ). 

நிலவு வெளிப் படுதல் . 
முத்தக் குடைநிழற் றேவர்கள் சூழ முதற்சமரி 
லத்தி முகனைக்கொன் றான்மயில் வெற்பினி லாயிழையே 
பத்துப் பெயரோ டொருவர்வந் தாலும் பவுஞ்சிதென்பார் 
சுத்தக்கு பேரன் வந் தாலெவர் தூங்குவர் சொல்லுகவே . ( உ நியா ) 

கூகை குழறுதல் . 
மெனப்பல் லுயிர்தோறு மந்தரி யாமியுமாய்ச் 
சுகநிலை யான முருகன் மயில் வரைத் தோகையரே 
ககரத் திரண்டினி லாறொன்தேறிக் கதறுமென்றாற் 
பகர்பதி னொன்று தடையென்று நீங்கும் பதியைவிட்டே..(உரு . ) 

கோழி குரற்காட்டுதல் . 
ஒருசாதி யிற்பிறந் தேயஞ்சு சாதியுடன் கலந்து 
வருநாளி லூண்முதன் மாறிய மூட மனக்குருகார் 
பரிவா பெனக்குரு கார் வே லன் புகைப் பருப்பதத்தா 
சருகா மனையிற் பறையடித் தால்வர லாவதெங்கே . 

(உர- ) 
இரவுக்குறியிடையிடு முற்றிற்று . 


அசர 


பதினந்தாவது - வரைதல் வேட்கை 


மா 


( பாங்கி ) பருவரல்வினவல் . 
மாதாவுந் தந்தையும் பிள்ளையுஞ் சுற்றமு மற்றுமெல்லா 
நீதா னெனநின் றவன்மயில் வெற்பினி னின்றமதி 
மீதே பிறைமேற் பிறையுங்கொவ் வைக்கனி மேலிலையு 

ரித்திலை யென்னோ பருவரல் வந்ததுவே . ( உ ருகூ ) 
பாங்கிக்கிறைவி , அருமறை செவிலி யறிந்தமை கூறல் . 
கோவைப் பழத்தினிற் காயும் வடுவுங் கொடுத்த வரார் . 
பாவைக்கென் றாள்ன்னையுன்னைக்கிளியைப் பகர்ந்தொழித்தேன் 
பூவிற் கணத்தை மறைத்த க்ரவுஞ்சப் பொருப்பையங்கைதத் 
தேவிக் களித்த மயிலோன் மயில்வரைச் சேயிழையே. ( சுய ) 


- 50 


( 


ம்யூரகிரிக்கோவை . 
தலைமகன் வருந்தொழிற் கருமைசாற்றல் . 
ஒருநாளும் பாதி யதுநாலு கூறதி லொன்று தள்ளி 
வருமூன்று கூறுக்கொ ரேழிடை யூறு வருங்கொடி தாய்த் 
திருவே ரகத்தி லிருந்தோன் மயில் வெற்பர் சேயிழையே 
யிருணாள் வருவதெங்கே குற்றம் பார்க்கின்றவில்லத்திலே. ( உ க க ) 

தலைமக னூர்க்குச் செலவொருப் படுதல் . 
படையோ டெழுந்து விண் ணோர்சேய்நல் லூரிற் பணியச்செந்த 
லடைவார் மயில்வெற்பி னானோர் விலைச்சரக் கானதினாற் 
கடையூகி போய்க்கப்ப லேறிப் பலர்கன் படச்சென்றுபொன் ( ) 
கொடையாளர் வீட்டிற் புகுந்தே சரக்குப்பை கூடுவனே . 

பாங்கி இறைவனைப் பழித்தல் . 
விரும்பிமுன் காட்டின் மனமஞ்சி லீரென்று வேண்டியுன்கா 
றிரும்பிய போதுகல் லென்றா ரதுநல்ல செப்பல்லவே 
கரும்பு மொழிவள்ளி யார்மயில் வெற்பர் கருணையென்னோ 
குரும்பையி லேயென்றுங் கோவாத முத்தங் குவித்ததுவே . ( ) 

பூங்கொடி , இறையோன்றன்னை நொந்தியற் படமொழிதல் . 
வானுண்ட தேசிகன் சொற்படிக் கேவிறல் வாகுவைநீர் 
மீனுண்ட வூர்க்குப் புகவிடுத் தோன் மயில் வெற்பவையாய் 
நானுண்டு நீயுண்டென் றோர் பூத் தலைவைத்த நண்பர் விடார் 
தேனுண்ட வண்டினர் தேடாத் தருவில்லைத் தேசத்திலே . 

கனவுகலி புரைத்தல் . 
மாகாயம் பாய்ந்திந்தத் தேவையிற் சொர்ன மலையொடுக்கி 
பீகீ ழுயர்ந்தவன் போற்றிய வேண்மயில் வெர்பர் வந்தார் 
தோகாயென் றார்முத்தந் தந்தார் படுத்தார் துயில் புரிந்தா 
ராகாயப் பூவு முயற்கொம்பு மாயின ராரணங்கே . ( 

கவினழி புரைத்தல் . 
அடியைப் படர விலங்கையி லூன்றி யதிர்கடற்குக் 
குடியைப் படரவிட் டோன் பணி வேண்மயிற் கோத்திரத்தார் 
படியைப் படரவிட் டார்பழி யாம்பயி ரைப்பசலைக் 
கொடியைப் படரவிட் டார்மணம் பூசிய குன்றத்திலே . ( உ கா கா ) 

தன்றுயர் தலைவற் குணர்த்தல் வேண்டல் 
மீறித் தனுவிட்டு நாண்போன வாறும் விழுந்திடுஞ்சிற் 
முறக் கரைப்பட்ட துஞ்சொல்லு வாருள ராயினன்றே 
யேறுற்ற வானத் நிலங்கேசன் பொன்முடி யாயிரமுஞ் 
சூரைப் படுத்தான் செழுப்வேள் பைக் தோகைச்சுரும்பவாக்கே.. 


சுரு 


கரு : 


வரைதல் வேட்கை 


சக 


துன்புறுபாங்கி சொல்லேனச்சொல்லல் . 
மால்வைத் தசுரர் வெருண்டோட வீர மயேந்திரத்திற் 
கால்வைத்த வன்பணி வேண்மயில் வெற்புறை காவலர்க்கே 
சேல்வைத்த கண்ணிணை யாயென் னியம்புதி சேர்கிளிக்குப் 
பால்வைத் தருத்தில் ரோவளர்ப் போரிந்தப் பாரகத்தே (உம் 

அலர்பார்த்துற்ற வச்சக்கிளவி . 
இழகு மணிக்குங் குமக்குரும்பைக் கொடி பேயுனது 
விழிவடு வேனுங் குரைவாங்கல் பெற்ற து விண்ணமெல்லார் 
தொழும்பு வேலன் மயில்வெற் அன்னன சொல்லியலாய் 
பழமென வாயு மலரைக் கொடுத்துப் பயப்பிந்ததே . (21 ) 

ஆறுபார்த்துற்ற வச்சக்கிளலி . 
ஓதும் வடக்கு மதில்காவலாளியை யூ னு செய்த 
சோதி பணியும் பரஞ்சோதியார்பந் தொகைவெற்பார் 
பாதி யிரவில் வருதனன் - ப்பார் தபாண்டே 
தீது செலப்பணி பேவரி லூக் செலப்பணியே . (உள ) 

காமமிக்க கழிபடர் கிளவி 
மங்காத தீர்த்தி பெறனவாகுக்கு வான்கதிர்பொற் 
சஙநா சனஞ்சபைாகத்தனை ரேகைா சிலாபணணலார் 
தங்காதல் கண்டனி ரேகா பாண்மலர் தண்டலைகாள் 
பொங்கிர் புளினங்க வேதியர் கூறும் பாகம் ! 

தன்னுட்கையா ( pi திடு கிளாலி . 
திரிகரிப் போர்வையன் மைந்தன் மயூர் சிலப்பண்ணலா 
ரொருகரி தாயிருந்தோர் காட்டுயாரைத்தவள் ரொம் 
பரிகரி யென்றதுங் கோட்டானை 4,Ty.i ரைப் பற்றிய போ 
தரிகரி யென்றதும் வீணோ மதியோதமதியே . 

நெறிவிலக்குவித்தல் . 
மைப்பார் 

புகழு மருந துரை வேண் மயில் வரை மேற் 
றைப்பூசத் தேரில் வரர்செய்வதுமன்ன நானஞ்செய்ய 
மப்பூ மியுங்கண் 

4.4டவரலாபென் 

தசை வருமே 
லெட்யூ சலுமுண்டு மைப்பூச லூண்டெனி லேதமின்றே ( உ.எ. ) 

குறி விலக்கு வித்தல் . 
எவிய தாயர் குறிவிலக் காதியு மென்னுடம்பிற் 
பாவி யொருவன் கணை பட்ட சூழ்ச்சி பகர்சகியே 
காவடி கொண்டு முப்பத்துமுக் கோடியர் கைதொழுத 
சேவடி யான் செந்தி லான்பார் தோகைச்சிலம் பவர்க்கே. ( உஎச ) 


ை 


சஉ 


மயூரகிரிக்கோவை . 

வெறிவிலக் குவித்தல் . 
முன்னிய சூரனைச் கொல்லாமை சொல்லி முனிந்தவர்கள் 
பின்னிட வந்தோன் பணிகுகன் றோகைப் பிறங்கலன்னை 
பொன்னிசை மேடத்தை முன்னிட்டுப் பூசை புரிந்திடினுங் 
கன்னியுஞ் சிங்கமு நீங்காதென் றோது கனங்குழையே. (உ எடு ) 

பிறர்விலக்குவித்தல் . 
அன்றைத் தினத்தி லசுரேசர் பல்லா யிரரையவன் 
முன்றிற் படுத்தான் பணிவேண் மயில்வரை மொய்குழலே 
யின்றைக் கிரப்பார்க் கிசைவதுண் டோபுக ழென்னையிவ்வூர் 
குன்றக் குடியெனப் பேரிருந் தாலுங்குன் றாக்குடியே . (உலக1 ) 

குரவரை வரைவெதிர் கொள்ளுவித்தல் . 
சொன்றிக் குழிசி யெனப்பதின் காவத தூரந்தெவ்வூர் 
வென்றிக் கனலிட் டவன் பணி வேண்மயில் வெற்பணங்கே 
குன்றக் குடிக்கா வலர்மண மிக்கென்று கூ றினையே 
லன்றைக் கனைநனி யாங்கார நீங்கும் பின் னாவதுண்டே . ( உ எஎ ) 

வரைதல் வேட்கை முற்றிற்று . 


பதினாறாவது வரைவுகடாதல் , 


வினவிய செவிலிக்கு மறைத்தமை விளம்பல் . 
எப்போ தருள் புரி வீரென்ற வார்த்தை யிரவிற்கொண்டு 
துப்போ திதழ்மின்னை யென்னையென் றாளன்னை தூங்கமரர்க் 
கப்போது தூது தெரித்தவன் றோகை யணிவெற்பமே 
செப்போதி னாண் மலர் கொய்மாதர் மேலிட்டுச் சீர் . நவே , ( ) 

அலரறிவுததல் . 
சீரார் சயந்தனுந் தேவரும் போற்றுஞ் சிறையினிக்கண் 
உணரான வன்மயில் வெற்பிறை வாவிவ ணேர்பழிநீ 
வாராத போதி லரும்பாகும் வந்தான் மலரலரா 
மீரா றிடைப்பட் டி.டில்வடு வா மென் றிரங்கினளே . (உஎ அ ) 

தாயறிவுணர்த்தல் . 
குறியான் வலுவென்ற போதே கணங்கள் குரைகடலே 
நெறியாக வானெறி வந்தோன் மயில் வெற்பி னேரண்ணலே 
பறவாத வன்னமு முண்ணாத வன்னமும் பார்த்திலளென் 
அறவே வெகுண்டு குறித்தாளெம் மன்னை யருங்களவே . ( உ எசு ) 


கசு -- வரவு கடாதல் . 


வெறியச்சுறுத்தல் . 
வாட்டமில் வீர ருடனேம கூடத்தின் மாமுனிவர் 
பாட்டுக் கருள்செய் தருந்தோன் மயில்வெற்பிற் பார் மன்னனே 
கோட்டிற் செறிமுலை பாரா யெனிலிந்தக் கோயிலிற்பா 
ராட்டுக்கு முன்மத் தளதாள வோசை யதிர்ந்திடுமே . ( உ அ 0) 

பிறர்வரை வுணர்த்தல் . 
ஆங்கார முற்றனன் வந்தா னிலனென் றடையலரூர் 
தாங்காண நின்றவன் றோகைவெற் பாருந் தனித்துரையே 
யேங்காத வுங்களி லூரு முலகமு மென்படுமோ 
நீங்காத மானுக்குக் கொல்லாத வேங்கையை நேர்குவரே. ( உ அக ) 

வரைவெதிர் வுணர்த்தல். 
பூமலி சூரன் மகன் போரை வென்றீவன் போற்றுஞ்செவ்வேள் 
காமலி தோகை வெற் பாமணம் பேசக் கருதினையேற் 
றாமரை யெம்மூ ரகவித ழெம்மையர் தையலி வண் 
மாமணச் செந்தேன் வருநீகொண் டேகுதி வண்டெனவே . 

வரையுநா ளுணர்த்தல் . 
தானைக்கு முன்வந் திடுஞ்சூர பன் மனைச் சாடி வந்த 
சேனைக் கடலை யழித்தோன் மயில்வரைத் தேரண்ணலே 
வானத்தி னூர்கொண்ட வம்புலி பார்த்தனா மாதர் மலர் 
கானத்தி லூர்கொண்ட வம்புலி பார்த்தனர் கானவரே . (உ அ R ) 

அறிவறிவுறுத்தல் 
அழிக்கின்ற தானவன் மாயமஞ் சக்கை யயிலெறிந்தோன் 
சழிக்க 

க்கின்ற தோகை வெற் பான்றந்தை போலத் திருவண்ணலே 
பழிக்கஞ்சி னாளோர் பதிவுசொன் னாலும் பகர்தல்விட்டுச் 
சுழிக்கின்ற வாரி முழங்கா லளவென்று சொல்லினளே. 

( ) 
குறிபெயர்த்திடுதல் . 
வேகித்த மானத் துடன் கோட்டை தூளிட்ட வீரன் பணி . 
மாகத் தவியன் முருகன் மயில்வரை மன்னவனே 
சோகத்தி லேவர வேண்டா மினியின்று தொட்டுயர்ந்த 
நாகத்தின் வாய்வருந் தேவா முதம்பெற நாடுவையே . ( உ.அடு ) 

பகல் வருவானை யிரவுவருகென்றல் . 
மையாரு மேனி ,பெறுபானு கோபனை மாய்த்தல் செய்த 
செய்யான் பணிகுகன் றோகைவெற் பாபகற் சேரவெண்ணிற் 
கைவாரு மாலையிற் சேரா ததுமணங் காண்கிலது 
மெய்யார் மனித மரத்திலுண் டாமலர் மேவிடுமே . 

( உ அசு ) 


) 


ተ 


மயூரகிரிக்கோவை 


. 


இரவவருவானைப் பகல்வருகென்றல் . 
சொருபங்கொள் தெய்வப் படைசிங்க மாமுக சூரன் விட 
வொருவுதல் செய்த குமரன் மயில்வெற்புக் கோர்பகலே 
வருதனன் முமந்த வாணன் மகள் சகி வந்திடினு 
விரவினுக் கஞ்சாத் துரையே யிராவர லெண்ணலையே . ( உ அஎ ) 

பகலினு மிரவினும் பயின்று வருகென்றல் . 
செல்லியல் சிங்கமு காசுர னுட்கொண்ட சேனை வரக் 
கல்லிய வாளியன் வேலன் மயில்வரைக் காவலவா 
மல்லியல் தீர்த்தியும் புண்ணிய மும்பெற்ற மன்னவர்க 
செல்லை யிகழார் கரும் தபாலை யிகழ்ந்திலரே . ( உ.அ) 

பகலினு மிரவினு மகலிவ ணென்றல் 
தோல்வி படாத வரிமுகன் ஞானத்திற் றோத்திரஞ்செய் 
வேலன் முகன் குகன் சேந்தன் வேண்மயில் லெர்பிறைவா 
L... லைவர், கால்விழி இலத்தும் காரட் வருதிராங் 
காலை வந்தா து முகாதிமாமனைக் பஞ்சத்துக்க, ( உ.அ. ) 
உரவோ னாடு முருங் குலனுமாடம் புகமும் வாய்மையுங் கூறல் . 
ஊருட னாடுங் காப்பு முயர்புகழுஞ் 
ரொடு வாய் மைய பின்பே அயர்ன் செறிநெறியா 
வேருறு வேலன் மயில்வெப்ப வந்தவட்குரைந்தாற் 
நார்மலர்க் காடல்ல வோமணங்காலும் நருணமிதே (உக ) 

ஆறுபார்த்துற்ற வச்சங் கூறல் . 
வாரீச சந்திர ஞாயமின் ஆர்க்கும் மலர் முகமே 
போர்பானு பங்கய 5 மெம்மையாக்குறுமனமே 
சேர்வான மாறின் முருகன் பயில்வெற்பிற் சீருறு போ 
தாரா தரசா தகஞாய மங்கை தனியிலே. 

( 2. சுக ) 
ஆற்றாத் தன்மை யாற்றக் கூறல் . 
வல்லி யெழுதிய தாமரையேயென்னும் வாரிசஞ்சே 
ரல்லியை நீத்த மாவியென் மனாவென்னு மாடும் பச்சைச் 
செல்வ பயில்வரை வேளை நினையார் திரமென வ 
பெல்லியு நீங்கு மினக்தொன் சந்த விசைத்தரு னே . ( 2 • 2 ) 

காவன் மிக வுரைத்தல் 
நில்லெனச் சிங்க முகன் றலை பற்பல சிக்கிமின் முன் 
கல்விவித் தான் முருகன் பயில்வரைக் காவலவா 
பல்வித மானகளவே விளங்கப் படுத்தவன்னை 
சொல்விலங்கிட்டனள் கள்ளருக் குற்றார் தணையில்லையே . ( ) 


சரு 


கஎ.- ஒருவழித் தணத்தல் . 

காமமிக வரைத்தல் . 
வீட்டிற் குழந்தை யிதழ்கடிக் குங்கிளி மேற்புகலுங் 
காட்டு மரம்பை யணைத்துமுத் தாடிக் கனிபருகு 
நாட்டிற் சிறந்த முருகன் மயில்வெற்பினாரியிச்சை 
கோட்டிற் குருவித் தலைப்பனங் காயேன்னிற் கூதலென்னே . ( ) 

கனவுநலி புரைத்தல் . 
விழிமீ திருந்து தன மீதி லாவர் விழிக்கினெ 
வழியோ டுவர்பிரியேனென்பர் வேலன் மயில்வரையார் 
பழியாகு மென்னும் பறித்தேகு மென்னும் படுமிராவின் 
பா லிரந்தும் விழியாள் விடிந்து முன் மோகினியே. ( கூரு ) 

கவினழி புரைத்தல் . 
உண்ணாத செங்கனி பூதி ரெறியணி போட்டுத்த 
கண்ணாடி போல்வஞ்சி யாகின வா நாள்பணிந்து 
விண்ணடர் போன்று நான் பயில்லை மேவினர் போ 
லெண்ணாத தெண் வண்: சாதிய லாந் நினையுகுந்தே. ( ) 

வலாக படாத றேறு. 


ஞ்சின் 


மொழியா 


பதினேழாவது பருவழிர், தணத்தல் . 


தன்பதிக் ககற்சி தலைவன் சாற்றல் . 
பிஞசும்வன் காயுங் கனியும் விதையும் பெருத்த சொர்ன் 
வஞ்சிக் கொடிக்குத் துகிர்க்கொடி சொல் வரிக்கணையால் 
விஞ்ர் மரிமுகற் கொன்றோன் முருகன் விளங்குகின்ற 
வஞ்செழுத் தாகிய வாறெழுத் தெய்தி லுண் டாவதுவே. (உ .1 ) 

மென்சொற் பாங்கி விலக்கல் . 
ஆளி யுருவொடு போர்செர்மா சராைனவனைக் 
காளியிற் போக்கிய சேந்தன் மயில்வரைக் காவலவா 
நாளுமன் வஞ்சி பிரண்டோ பழுதில்லை 1,144 ச்செல்வாய் 
ரீளுமன் னஞ்சி லிரண்டு பழுதாய் விடுதிசமே . ( 

24) 
தலைவன் , நீங்கள் வேண்டல் . 
அகத்தினி லெண்ணி 3: ரேசன் தேரையாகழைத்துர் 
சுகச்சொருபம் பெற நின் றோன் மயில்ரிவர்ரிற் சொல்வது கேள் 
சகத்தின் மகத்திற் குதைபார்ப்பதுண்டெங்குஞ் சார்கிலனுன் 
முகத்துக்குச் சென்று கனிவார்க்குபின் தவன் மொய்குழலே. () 


نیاز 


சசு 


மயூரகிரிக்கோவை . 


பாங்கி விடுத்தல் , 
பொருசூர ஞர் சர பப்பட்சி யாகப் பொன் மென்மயிலா 
பொருமா மலையுகைத் தோன்மயில் வெற்பி லுறையண்ணலே 
திருமானை நீத்தல்செய் மன்னருண் டோவிரைந் தேசென் றுநீ 
குருவாரம் வந்து புகின் மந்த வாரங் குறிக்குவையே . ( K00 ) 

தலைவிக்கவன் செலவுணர்த்தல் . 
பல்லா யிரமுருக் கொண்டெழுஞ் சூரனைப் பார்த்து நகைத் 
தெல்லா மொடுக்கிய சாமி மயில்வெற்பி லேந்திழையே 
மல்லார் மலைமர நோய்பின் னிடப் போய் வருதுமென்றார் 
கல்லார் ஈரமென நீ வாடச் செல்கின்ற காதலரே . ( x0 க ) 

தலைவி , நெஞ்சொடு புலத்தல் . 
மார்பினிற் றாமரை பூத்ததுங் கோங்குற்ற மாமரமும் 
போருறு மாவி லசோக மலர்ந்ததும் பூகந்தென்னை 
நேருறு சேந்தன் மயில் வெற்பர் கண்டிலர் நேர்ந்திலர் நம் 
மூரு வகைபதந் தாரூ ருவகைகொன் : டோடினரே ( x 02 ) 

சென்றோ னீடலிற் , காமமிக்க கழிபடர்கிளவி . 
ஞான சொ ரூபம்வெஞ் சூரற்குக் காட்டியந் நாண்மறைத்த 
கோன் முருகையன் மயில்வெற்பர் நீடினர் கூர்கடலே 
கானன் மரக்கல மேவிழி நீருங் கலங்கலமே 
தூநலச் சோலைக ளேயெழு தீர்வரிஞ் சோலைகளே . ங O ங ) 

கோற்றொடிப் பாங்கி யாற்றுவித்தல் . 
தூண்டிய நேரே றினர்மயில் வெட்டர் துரைமருது 
பாண்டிய னுந்தேர் வடந்தொட் டனன் விருப் பாகுமுன்னை 
வேண் ய மன்னர் வா 

வருவார்வை யாபுரி மென்கரைமேற் 
றீண்டு திருவர சேயிட மாவந் திருவரசே. 

( ஙச ) 
அவன் , வந்தமை யுணர்த்தல் . 
ஊர்காண் குரவையும் பேரியுங் கொம்பு மொலித்தவொலி 
பார்மா வல்வர்முன் னானர் பட குடி . பார்கொடிபார் 
கார்மா நிகரு முனைப்பார் மயில்வெற்பிற் கந்தன்வருந் 
தேர் காண வந்தனர் ரீயலங் காரிபொற் சிந்துரமே . ( 05 ) 

வந்தோன்றன்னொடு , நொந்து வினாதல் . 
சொன்னாளுத் தாரஞ்செய் தீரோ வெனவுரை தும்மல் செய்து 
பின்னாள் வருமென் றதற்குக் கொடுமொழி பேசினள் பூம் 
பொன்னாள் குகன் செயலாலிவண் வந்து புகுந்ததனா 
லென்னாக்கு மூக்குங் கொடுத்தீர் மயில்வெற்பிறையவரே . ( ங 0 ஈ ) 


டி . 


கஅ . - வரைவீடை வைத்து பாரு . சஏ 

வயிற் பிரிதல் . 


வேந்திறல்வேலோன், பாங்கியொடு நொந்து வினாதனம் 


இருதலைத் தீக்கம் பெறும்போடு மத்தள மேய்ந்தவுன்னால் 
வருத றவிரதன் மரப்பதுண்டேபொன் மயில்வரை மேற் ( டோ 
றுருவிய சொற்கொண் டிறைவியை யென்னவுஞ் சொன்ன துண் 
முருகனை யெண்ணித் துயர்போக வென்று முருகனையே ( கூ 0 எ ) 

பாங்கி , இறைவியை யாற்றுவித்திருந்த வருமை கூறல் . 
பொன் வினை யாளர் மரவினை யாளர் புகலுமண்ணின் 
றன்வினை யாளர் பெண் ணூல்வினை யாளரைத் தாக்கல் செய்தென் 
றென் விளை யாடு முருகன் மயில்வரைத் தேரண்டைலே 
யென் வினை கூறுவ துன்வினை மேன்மன மெய் திடினே . ( 6.0.1 ) 

ஒருவழித்தணத்தல் மற்றிற்று . 


பதினெட்டாவது - ரைவிடை வைத்துப்பொருள் 

வயிற்பிரிதல் . 


கே . 


என்பொருட் பிரிவுணர்த் தேந்திழைக்கென்றல் . 
அறநிலை யஃகின் மறநிலைச் ரெம்பொ னரசர் கொள்வார் 
செறுநர் பொருடன மூன்று வகையினுஞ் சிரியதால் 
குறவர் மலைக்கொடி மேவிய வேண்மயிற் கோத்திரத்திற் 
றிறமுற் றுரைத்தி மலையாள வீழந் திறைகொள்வரே ( ந ( ) கூ ) 

நின்பொருட் பிரிவுரை ரீயவட்கென்றல் . 
கண்டிக்குப் போம்ப வழக்காட்டுக் கேகுங் கலிங்கத்துக்குத் 
தொண்டிக்குப் போந்திர வீழங்கை யாடுந் தொடுத்தடிமைக் 
கொண்டசு வாமி மயில்வரை யாளுக்குக் கூறிடி னீ 
ருண்டவ ளுண்டு விடை கொண்டு போகுவ தோர்குவனே (நக 0) 

நீடேனென்றவ னீங்கல் . 
மாதரை மேவினர் மிக்கான வீகையை வர்ச்சிப்பரோ 
காதலிப் பார்க்குக்கல் யாண முயற்சி கடனல்லவோ 
நீதனி யாற்றுதி வேண்மயில் வெற்பினி னீட நில்லேன் 
மீதெழு கண்ணுக்குங் காதுக்குந் தூர மிகவில்லையே . ( உக்க ) 

பாங்கி , ஓடரிக்கண்ணிக் கவன் செலவுணர்த்தல் . 
ண்டமும் பாரு நிறைந்த வசுரர்க்குங் காரஞ்செய்தோன் 
நண்டமிழ் வாழ்மயில் வெற்பாருஞ் சோலைத் தனிக்குயிலே 
கெகாண்டிடு மாசைபற்றாதென்று மேலுங் கொளப்புகுந்தார் 
திண்டிறன் மன்ன ருனையே யிருத்திய சிந்தைகொண்டே . ( ) 


மயூரகிரிக்கோவை . 


பூங்குழையிரங்கல் . 
பூங்குழை மானென நின்றானை வேலிற் பொருதவன் பூந் 
தேங்கமழ் சோலை மயூர கிரிக்குறை செல்வரவர் 
தரங்கட போலி யெனது டா லைத் தனிபுரக்க 
வேங்கையைத் தேன ராமறிந் தார்க்கு வியப்பிதுவே (நகஈ ) 

பாங்கி கொடுஞ்சொற் சொல்லல் . 
மாவை யிரண்டிட்டுர் சேவலுந் தோகை மயிலுமெனப் 
பூனி வமைத்த முருகன் பாயூரப் பொருப்பனங்கே 
பாவையர்க் கிப்படிண்டோா ல் ப பார்த்திலையே 
யரவியுங் கூடுமொன் முக்கில னேமுன் னயனுமக்கே. ( ந.சுச ) 

தலைவி கொடுஞ் சொற் சொல்லல் . 
பொன்வாசஞ் செய்யு முருகன் மயில் வரைப் பூங்கிளியின் 
றன் வா சகமுஞ் சகிலா சகமுஞ் சரிசொல்லலா 
மின் வாசஞ் செய்யு மயில்காட்டி பெம்பைட விருதளித்த 
மன்வா சகமு மரிச்சந்திரன் சொல்லு மதிச்கிலொன்றே. ( ஙகரு ) 

வருதவர் மீண்டெனப் பாங்கிவலித்தல் 
கானே ரிருவர்தும் போற்கண் டன ராங் கடிதுறுவார் 
மீனே சமர்த வரை பீட்ட வேண்மயில் வெற்பினில்வாழ் 
மானேயுன் கண்வைத்த காலே நடந்தது. வர், திருநங் 
கோனேது சென்றது நானே துரைத்தது கோபமென்னே. ( ஙகசு 

பருவங்கண்டு பெருமகள் புலம்பல் . 
எறிய மேகஞ் சரியவில் வீசாரி மனற்ருெடுங்க 
வேறிய லானை பிடி யோ டெதிரமென் காந்தண்மின்னக் 
தூறலு பேரை விருமலர்க் கண் ைர் சொரியச் செவ்வேள் 
நறு மயில்வரைக் கார்கால மியானெனக் கூடியதே ( நகாஎ ) 

இகுளை வம்பென்றல் . 
கூந்தலைக் கண்டு மயினட மாடின கொண்டவல்கும் 
பாந்தளைக் கண்டு செங்காந்தளிற் பாந்தள் படமெடுத்த 
வேந்திய மின்னு மிடைர் சோதி வேண்மயி லேய்ந்த வெற்பிற் 
சாந்த முலை பல்ல வோ விளை யாடுதந் தாவணமே . ( 544 ) 

இறைமகண்மறுத்தல் . 
வானி விடித்தொனி கூறினும் பேரிகை வாத்த்பமென்பாய் 
ஞான முதற்பொருளாகிய வேண்மயி னாகத்தின் வாய்க் 
கான் வரு வார் செங்கைக் காந்தளின் மல்லிகைக் கண்ணியைப்பா 
ரானையைக் குத்திச்சொல் லான் மறைத் தாணிக ரன்றுனக்கே. ( ) 


கஅ . - வரைவிடை வைத்துப் பொருள் 

வயிற் பிரிதல் . 


T.8 , க 


அவர் தூ தாகி வந்தடைந்ததிப் பொழுதெனத் , துணை விசாற்றல் . 
ஓது முருகீன்கை வேலென மின்னி யுவன்ம்யில்போன் 
மீது பசந்து கொடிச்சிறை போலிடி விட்டுமுகி 
யாதொரு பத்திலொன் றானதி னால் வந்து தோன்றியதா 
னாத னருள்போற் குளிர்ந்து விண் ணார்மயி னாகத்திலே . ( ங 20 ) 

பிணைவிழியாற்றல் . 
பாலெனத் தேனெனக் கண்டென்ன வார்த்தை பகரிருவர் 
வேலன்ன .கண்ணுக் கினியசெவ் வேண்மயில் வெற்பிடத்தே 
கோலன்ன வேந்த வரல் சொல்லிக் காக்குங் குணத்தினன் 
மாலென்ன வுன்னை வகுத்தான் கொடிய மலரயனே . 

அவனவட்புலம்பல் . 
தேனா று பாயுங் குன்றக்குடி , மாதுக்குச் சேந்தன் செங்கை 
வேனாடுங் கண்முத்த நீலமுத் தாசுக்கொள் வெண்முத்தெல்லாங் 
கானார் வெடி முத்த மாக நகன்முத்தங் கன்னத்தின் வா 
யானாத செம்முத்த மாதகன் ஐப்பொருளாக்கினமே. ( x22 ) 

அவன்வருகாலைப் , பாகன்றன்னொடு சொல்லல் . 
ஆடுங் கொடி நெடுந் தேர் வல வாவன்ப ரன்பரென்றே 
தேடுங் கொடிகையிற் கற்சுமந் தோழி செய்தனம்யாம் 
வாடுங் கொடிக் குவெந் நீர்விடல் போல்வேண் பயில்வரை மேற் 
கூடுங் கொடியவென்னெஞ்சுமுன்பாய்ச்சற்குதிரையுமே . 

1. ( 2 ) 
மேகந் தன்னொடு சொல்லல் . 
வாரா திருந்தவன் மேலன் பென் னோவென்று மாற்றுதற்கோ 
பாரா திரார்வந் தனரென்ன வின்சொற் பகருதற்கோ 
வேரா ரொருவரை நீத்துச்செல் பாவி யெனைநிகராய்த் 
தாரா தரமே முருகன் மயில்வரை சார்கின் ததே . ( ஙஉச ) 

பாங்கி , வலம்புரி கேட்டவன் வரவறி வுறுத்தல் . 
கார்முடி யாய் வெளி யேபயி லாயிரு கண்விழியாய் 
வார்புனை யாயணி தானணி யாயிவை மாற்றினதா 
லூர்திகழ் வேண்மயில் வெற்பி லரகர வோசையென்ன 
வீரியர் வந்தன ரென்றேமுழங்கிய வெண்சங்கமே . ந உரு ) 

வலம்புரி கிழத்தி வாழ்த்தல் . 
வலையிட்டும் பின்னொரு வீட்டி லடைத்துங்கைவாளுருவிக் ( பால் 
கொலையிட்டுங் கண்டதுண்டஞ்செய்தும் வேண்மயிற் குன்றத்தர் 
விலையிட்டு மென்மையர் மென்மைய ரேசங்க மேயுங்கள் போர் 
தலையிட்டுங் காலிட்டுங் கல்யாணத் துஞ்சொல்லத் தக்கதுவே . ( ) 


ரு0 


மயூரகிரிக்கோவை . 


வந்துழி , நினைத்தமை வினாவல் . 
ங்களை விட்டுப் பிரியா திருந்திடு மொண்டொடிக்கு 
மங்கிலங் காட்டத் திருப்பூ வணம்வந்த மார்க்கநன்றாஞ் 
செங்கைகொள் வேலன் மயில்வெர்பிற் சிந்தனை செய்ததுண்டோ 
வெங்களை விட்டுப் பொருள் வேறு தேடு மிறையவரே . ( கூஃ எ ) 

நினைத்தமை செப்பல் . 
குளங்கண்ட போதும் வயல்கண்டபோது முன் கூட்டுண்வண்டின் 
வளங்கண்ட போதுங் குயில் கூவும் போது மழைசெறிகார்த் 
தளங்கண்ட போது மயில்வெற்பினிட்கள சாமிமெய்ச்ச 
களங்கண்ட போது நினைத்தமை பாகனுங் கண்டனனே ( ந.உ அ ) 

அனத்தகை யவளை யாற்றுவித் திருந்தமை , பாங்கி கூறல் 
தாக்கா நிதிசெய்யச் சென் தமன்னாவுமை தன்புதல்வன் 
மாக்கார் மயூர கிரிமான் வருக்கத்தை மாற்றியது 
தீக்கான் முகிலும் படமுந்தன் காலுஞ்செஞ் சேல்விழியுங் 
காக்காய் கனாவெறும் பொய்தானு நானுமுன் கைகளுமே , 

வரைவிடை வைத்துப் பொருள்வயிற் பிரிதல் முஃறிற்று . 


( ) 


பத்தொன்பதாவது வரைவு மலிவு . 


காதலன் முலைவிலை விடுத்தமை பாங்கி , காதலிக்குணர்த்தல் . 
திரைக்கட லேயெண்பதாயிரம் யோசனை சேர்ந்த வொன்னார் 
புரத்திடை வாவென்ற சிங்கார வேலன் புரக்குமயில் 
வரைக்குயி லேகிளி யேமன் னவருன் மணங்கருதி 
யரைப்பணங் கொள்ளப்பொன் னாயிரங் கோடி யனுப்பினரே ( ) 

காதலி நற்றா, யுள்ள மகிழ்ச்சியுள்ளல் . 
கண்டன்னை நெஞ்சங் களிகூருஞ் சிற்றன்னை கண்டனளேல் 

டிட நெஞ்சங் குறியா ளிதுநிசம் வீணல்லவே 
திண்டிறல் வேலன் பசிய மயூரச் சிலம்பிடத்தே 
வண்டென்ன வென்றன் மணந்தேடி . பன்னவர் வர் திடினே . ( ) 

பாங்கி , தமர்வரை வெதிர்ந்தமை தலைவிக்குணர்த்தல் . 
காதலர் வந்தனர் நீயெதிர்ந் தாலென்னக் காருண்யராஞ் 
சோதி முருகன் குகன் சேந்தன் றோகைச் சுரும்பிடத்தே 
மாதங்கந் தேர்பொற் குடங்கயல் பூங்க வரியொடு முன் 
ராதை யெதிர்ந்தனர் கேண்மேளத் தோடுகைத் தாளங்களே . ( ) 


விண் 


5 


உ O. - அறத்தொடு நிற்றல் . 


ருக 


. 


. 


அவளுவகையாற்றா துளத்தொடு கிளத்தல் . 
ஆட்டுக்கு வந்த விபத்தும் வராத தறிந்து முலைக் . 
கோட்டுக்கு வந்த விறுமாப்பு மாடவர் கூறுங்கல்விப் 
பாட்டுக்கு ளான பயனுநெஞ் சேவிடப் பார்த்திபர் கைத் 
தேட்டுக் களிற்றியம் வேண்மயில் வெற்பைத் திடுக்கிட்டதே . ( 

தலைவனைப் பாங்கி வாழ்த்தல் . 
தாமரை மேற்பனை காய்த்தது நின்மேற் றயையிலள்போற் 
பூமின் முடித்தலை சாய்த்ததும் வேண்மயிற் பொன்வரை நீ 
காமனு மாசி விரதியும் போலக் கலந்ததுவு 
நாமறிந் தோமண்ண லேயது வோவின்னு நண்ணுவதே . ( க. 

தலைவி , மணம்பொருட் டாக வணங்கைப் பராநிலை , காட்டல் . 
திருமான் மருக்ன் பரங்குன்றின் வாய்த்தெய்வயானை தனக் 
கொருமாலை யிட்டவன் Wேகை மயில்வெற்பறையண்ணலே 
வருமாலை யந்தொழு மங்கையைப் பார்மறை மண்டலத்தே 
யிருபூ வெழும்பி யொருபூ வரும்பா யிருந்தது 3 வ . 

கண்டோன் மகிழ்தல் . 
மன்னன் முக்குந்தன் சீர்கொண்டு போற்ற மனமகிழ்வோன் 
பன்னுந் தமிழ் செறி தோகை மலையினிற் பார்மனமே 
மின்னும் புயலு மதியமும் பூவில் விளக்கியல 
ரன்னங் கடவுளை நம்மால் வணங்கு மருமையையே . (ஈ.சு ) 

வரைவு மலிவு முற்றிற்று . 


இருபதாவது - அறத்தொடு நிற்றல் 


கையறு தோழி கண்ணீர் துடைத்தல் . 
இந்திர லூர்குடி யேற்றிக் கயிலைக் கெழுத்தருளி 
வந்தவர் தோகை பலைச்சாரற் போந்த பயிலியலே 
சந்திர காந்தக்கற் சாணையிற் றண்ணீர் தருதலென்னே 
பந்தியில் லாத பகலே மதியெங் கமர்ந்தது வே , ( ங ) 

கலுழ்தற் காரணங்கூறல் . 
வாளுக்கு வின்மையை வைத்தா ருறவை மனத்தெண்ணியோ 
நீளத் துயில்புரி யாத வெறுப்பை நினைந் துகொண்டோ 
வேளுக்குப் பேரழ கீந்தருள் வேண்மாயில் வெற்பிடத்திந் 
நாளிற்பற் றுள்ளவர் போலே கலுழு நயனங்களே . ( 1- 5.அ ) 


ருஉ 


• மயூரகிரிக்கோவை . 


0 


ப 


தலைவன் , றெய்வங்காட்டித்தெளிப்பத்தெளிந்தமை யெய்தக்கூறல் . 
கண்ணான தர்மரை வேலவன் மேற்செலக் காட்டியுயர் 
விண்மீ திருதா மரைமலர் நீட்டி விரைந்தினி மேற் 
பெண்ணே பிரியிற் பிரிந்தே னிசமென்று பேசினர்மற் 
றெண்ணேர் தவறு மயில்வரை மீதி லிருந்தவரே . ( ஈசு) 

இகந்தமை யியம்பல் . 
அண்டர் பணிகும்ப மாமுனிக் கேதமி ழானவெல்லாம் 
விண்ட குழகன் கடம்பன் மயில்வரை மேவுகொடைக் 
கொண்டலன் னார்கனி வாய்ப்பா லமுதங் குலாவிப்பன்னா 
ளுண்டவர் வீட்டுக் கிரண்டகஞ் செய்தா லுரைப்பதென்னே. ( ) 

( பாங்கி இறைவனை ) இயற்பழித் துரைத்தல் . 
பார்மே லிறைவர் சொற் கன்மே லெழுத்தென்பர் பார்க்கிலது 
நீர்மே லெழுத்தென வாயிற்றன் றேயிவர் நேர்நனவு 
கார்மேல் விளங்கு முருகன் மயில் வெற்பிற் கந்தருவ 
ரூர் மேன்மை யானது நீயன்ப ரென்பதென் னோவியமே . ( ஙசக ) 

( தலைவி ) இயற்பட மொழிதல் . 
முயக்கிடை யேவெளி காண வயர்ந்தது முன்னொருநாட் 
கயத்திடைச் சொற்றதும் வேண்மயில் வெற்பர் கருதலர்மேல் 
வயத்திடைச் செல்பவ ராரென்ற போது வருந்துயரு 
மயர்த்திருப் பாரல்லர் தப்பாது மார்க்க மதிர்கடலே . ( ஙச உ ) 

தெய்வம் பொறைகொளச் செல்வ மென்றல் . 
முருகாவுன் முன் சொன்ன வார்த்தை விண்டாரென்று முத்தவெற்பி 
லிருகாந்த ளேற்றிய துண்டே பொறுத்தரு சொன்றுசொல்லக் 
குருகார் சரவணப் பொய்கையின் மூழ்கிக்குன் றக்குடிக்கே 
திருகா மனச்சகி யேவிரை வாயின்று செல்குவமே . ( ஙசக ) 

இல்வயிற் செறித்தமை சொல்லல் . 
காட்டின் மறித்துப்பொய்யாமொழி கூறுங்கவிதைகொண்டோன் 
வீட்டினி லாறு படைவீட்டி னான்மயில் வெற்பனையாய் 
சூட்டிய மாலையுந் தோண்மாலை யுஞ்சொல்லுஞ் சோலையுநின் 
மூட்டிய மாலையுங் கண்டன்னை யிற்செறிப் பாக்கினளே , ( சச )) 

செவிலி , கனையிரு ளவன்வரக் கண்டமை கூறல் . 
கத்தூரி மிஞ்சிய நீற்றிலை சேர்பழுக் காய்ச்சுருட்டு 
வைத்தாய் மலர்மெத்தை மீது கொண் டன்னை மனத்தயிர்த்தா 
ளெத்தா மென வெண்ணி வேண்மயில் வெற்பி லிரவினின்று 
முத்தார மும்வெற்றிலைச்சீட்டுங் கண்டு முனிந்தனளே . (ஙசரு 


20.- அறத்தொடு நிற்றல் . 


எறிவளை வேற்றுமைக் கேது வினாதல். 
செய்யவன் வேலன் மயில் வெற்பின் மன்னர் சிறுமிக்கின்றே 
மெய்யுறு வேதனை நேரென்னி லன்னம் விருப்பமில்லைக் 
கையில் வளையில்லை பாலென் றெவருங் கருதினரே 
யையமுண் டாய தவள் பாங்கி யாமென் னருண்மகளே. ( ங சசு ). 

வெறி விலக்கல் . 
சோக முறாத்தென் கிழக்குறு தேவின் றுயர் குறியாய் 
வாகன மான கடாய்க் கின மென்ன மனத்தெண்ணிலாய் 
கூகுவென் நார்த்தனை குன்றக் குடியிற் குமரவெங்கள் 
நாகிள் மானுன்னை நம்பின பாவகன் மாகியதே. ( .சி ) 

வெறி விலக்கியவழி வினாதல் . 
தாருகன் பாசு பதத்தைக்கை யேந்திய சாமியையம் 
போருக னணப் புகன் மனை மாணப் புகல்வதென்னே 
யோரு மயில்வரை மேலுள்ள வார்த்தை யுரைபெறுதல் 
வாரங்கொ ளன்னைக் குரையா தொளித்தன் மரபல்லவே . (ஙச.அ ) 

பூ , துவாகத் தலைப்பாடியம்பல் . 
பெரும்பூத மைந்த னுருவான சூரைப் பிளந்தடியார் 
தரும்பூசை பெற்றவன் மாயூர வெற்பிற்றை யற்களியே 
பொருந்தாரைப் பைங் குழல் பற்றி யிழுத்துப் புகமுடித்து 
வருந்தா வுரைசொற் றிருந்தா ரொருவர் மன மகிழ்ந்தே . ( ஙசகா 

புனல் , ஏதுவாகத் தலைப்பாடியம்பல் . 
முன்பகை யாக வரிபட்ட பூக்கண் முகிழ்நகையைத் 
தன்பகை தீர்க்கவம் பிற்கொல்லு நாளித் தரணியிலோர் 
மின்பதி வேலவர் கையிற் குழல் கொண்டு வேட்டெழுப்பி 
யுன்புதல் விக்குயிர் தந்தார் செவ் வேண்மயிலோங்கலினே ( கூடும் ) 

களிறு , ஏ துவாகத் தலைப்பாடியம்பல் . 
கண்ணுக் கமுதெனும் வேண்மயில் வெற்பிலொர் காவலர்நம் 
பெண்ணிற் கரும் போர் மதயானை வாய்ப்படப் பின்னளித்தார் 
விண்ணி லெழும்புங் கலைகள் பின் போயது வெய்ப்பணி 
நண்ணுமவ் வேளை கரிமலை வச்சிர நாந்தகமே . ( ங நிக ) 

மின்னிடை வேற்றுமை கண்டு தாய் வினாதல் . 
அரவிற்சங்காமுலை மேற்றோன் றியபிறை யாய்ந்திலை செய் . 
கரவிற்சங் கோதையுங் காண்கிலை சோர் துகில் காண்கிலைகோன் 
வரயிற்சங் கோதை மகிழ்வதுஞ் செவ்வேண் மயில்வரைமே 
விரவிற்சங் கோதை குறிப்பதும் பாரா திருந்தனை பே . ( கூ நிஉ ) 


மயூரகிரிக்கோவை . 


( 


ப 


செவிலி , முன்னிலை மொழியால் மொழிதல் . 
அண்ணாத பரிங்கி மதியுடன் பாட்டிலொ ராண்சிங்கரும் 
பெண்ணானை மத்தகஞ் செங்கை நகத்தாற் பிளந்ததுண்டாங் 
கண்ணான தெய்வ முருகன் மயில்வரைக் காரிகையே 
யுண்ணா துறங்கா தெதிர்சிங்க நோக்கநெஞ் சோர்கின்றதே . 

அறத்தொடு நிற்றல் முற்றிற்று , 


( ) 


இருபத்தொன்றாவது --உடன் போக்கு 


வரே 


டாங்கி தலைவற் குடன்போக் குணர்த்தல் . 
அஞ்சப் படையஞ் சனுப்பிவெஞ் சூர னணியைவென்றோன் 
மஞ்சிற் பொலியு மயில்வரை காக்கின்ற மன்னவ 
செஞ்சொற் கிளியையுன் பூங்கா வனத்திற் செறிந்தனன்மூங் 
கொஞ்சத் தனத்துக்குக் கொஞ்சத் தனத்தைக் கொடாரெமரே . 

ஆங்கவன் மறுத்தல் . 
இரண்டு தனக்குட மீய மனுடட திருக்கவு நீ 
முரண்பட வார்த்தை மொழிந்தனை நிற்க முதியவிண்ணோர் 
சரண்புகுஞ் சாமி மயில்வெற்பிற் சாமரை பூத்திடுமோ 
வரண்புரம் போகுமுன் மாந்தளிர் மேன் முத் தரும்பிடுமே . 

அவளுடன் படுத்தல் . 
இனத்திற் செறிந்த விவள் புத்தி சாலியென் றின்னுமெண்ணீர் 
கனத்திற் பொலிந்த முருகன் மயில்வரைக் காவலரே 
யனத்திற் செறிநடை யார்நல்ல கான மகல்வதுண்டோ 
வனத்திற் படாததுண் டோதா மரைதும் மகிழ்ச்சியுண்டே . ( ) 

தலைவன் போக்குடன் படுதல் 
கல்லுஞ் சரிமல ருஞ்சரி வேண்மயிற் கார்வரைமேற் 
புல்லுமுள்ளுஞ்சரி சேர்ந்தேகி லென்று புகன்றதுண்டே 
யொல்குங் கிளிக்குத் தினை சாமை காட்டியவ் வோர்புறத்தே 
நெல்லுங் கனியுந் தெரித்தமு தூட்டி நின் றேகுவனே . ( ந நின் ) 

பாங்கி , தலைவிக்குடன் போக்குணர்த்தல் 
தனத்திற் சிறந்தவர் கைபாலை யாழிற் றடவந்ததா 
லுனக்கவ ரென்றும் பிரியா திருப்ப துசிதமன்றே 
வனத்திற் குமரிக்கு வேண்டுதல் செய்ய பயில்வரை வேள் 
புனத்தில் குமரி வரவேண்டு மென்றும் புகன்றனரே . ( க. நி.அ ) 


உ க -- உடன் போக்கு . 

தலைவி , நாண்ழி விரங்கல் . 
தென்னாவென் றின்னிசை வண்டினம் பாடுஞ்செழும்பொழில்சூழ் 
பன்னாடர் போற்று முருகேசன் ரேகைப் பருப்பதத்தே 
தன்னாணை தேசமெங் குஞ்செலப் போக்கித் தபையின்றியே . 
பென்னாணை மாற்ற நினைத்தனன் றோம் மிறையவரே. ( ங நிக ) 

கற்பு மேம்பாடு , பூண்முலைப்பாங்கி புகறல் . 
இற்படு வாழ்க்கையர் போலிரு மாத ரிடத்தர்மயில் 
வெற்பிற் கனைக்க ணெடுத்தவ ரார்கரி வென்றவரார் 
கர்பது வேதலைக் கொள்வார் பாணத்தைக் கருதியபேர் 
பொற்பறு நாண்டலைக் கொண்டா லென்னாவது பூங்கொடியே . () 

தலைவி , யொருப்பட்டெழுதல் . 
ஊரிருந் தாலென் னுறவிருந் தாலென் னுவந்தபெய 
ராரிருந் தாலென் களிற்றைப் பிடிநீத் தமர்வதுண்டோ 
பாரிருந் தாளுங் குமரன் மயில்வரைப் பங்கிமின்னே 
காரிருந் தாலல்ல வோமயி லாடல் கருதுவதே. ( ந.ஈஈ ) 

விருப்புடைப்பாங்கி , சுரத்தியல் புரைத்தல் 
மன்னர்பி னப்படிச் செய்வது வேகற்பின் மங்கையர்க்கு 
நன்னய மாவது சேந்தன் குகன்பாயி னாகமின் னே 
யுன்னு செம் பாப்பு கரும்பாம் பதாங்கரி யுங்கரியாம் 
பன்னு தழலிற் குரையுங் குழையும் வெப்பாலையுண்டே , ( ந.ஈ ? 

( தலைவி ) சொல்ல் 
ஆண்டவன் சோலை மலைதிரு வேரக மார்பழனி 
வேண்டு பரங்கிரி செந்தான் வேண்பயில் வெர்பகத்தே 
யீண்டி வர் வீட்டின் மணமில்லைக் கோவில்லை யின்பம் 

ன்பமில்லை 
நாண்டரு கில்லா வலரில்லைக் காட்டிலிந் நாலுமுண்டே . (ஙங.) 

பாங்கி , கையடை கொடுத்தல் , 
பொருகும்ப ராசி யொருசிங்க ராசியிற் போயிடினுஞ் 
சாநின்ற கூந்தல் விடைராசி யின் பெயர் சாரினும் 
கரமீனங் கொள்ள விடாமலிக் கன்னியைக் காத்துநன்றா 
யிருகற் கடகக்கை யாம் வேண்மயில் வெற் பிறையவனே . ( ங கூச 

) 
வைகிருள் விடுத்தல் . 
காமத்தி லாடிய தேவர் மெய்ம் மாலை கலிக்கவட 
லீமத்தி லாடி மகன்றோகை வெற்பி லிறையவரே 
சேமத்திலாக மனமிருந் தாலித் தெரிவைக்குநீர் 
சாமத்தின் மாலையைச் சூட்டிப் பொன் வைகறை தான் செல்லுமே . 


முசு 


மயூரகிரிக்கோவை . 


in.hr 


அவன்சுரத் துய்த்தல் . 
மாலி லரவம் புரியார் விடையில் வருபவர் பொன் 
மேலி வரவம் புரிவார் மகன்மயில் வெற்பனையாய் 
பாலி லரவம் புலியண்டு பாம்புண்டு பையநட 
காலி லரவமிவ் வூரிலரவத்தைக் சாட்டிடுமே . 

) 
அசைவறிந் திருத்தல் . 
நேத்திர மூன்றுடை யான்மக னென்றனினைவில் வந்து 
பாத்திர மாக்கொண்ட வேண்மயில் வெற்புறை பைங்கொடியே 
காத்திரந் தேற விரைந்துநன் னீரிற் கலந்துரைத்தோர் 
மாத்திரை செல்லிற்சுர மாறும் பின்னை வழிநலமே. 

( ஈசுஎ ) 
உவந்தலர் சூட்டி யுண்மகிழ்ந்துரைத்தல் , 
பண முடி யாரன் பரைமுடி யார்வன் பரைமுடிப்பார் 
குமுைடிப் பார்தருஞ் செவ்வேண் மயில் வெற்பிற் கொம்பரன்னீர் 
கணமுடை யாரென நின்றோமிக் நாட்டினிற் காரிகைநும் 
மணமுடி யார்கத் திகைகொள்ள வந்த மகிழ்ச்சி நன்றே . (ஙசு அ ) 

கண்டோரயிர்த்தல் . 
பண்ணா யிரங்கொண்டு தும்புரு நாரதர் பாடவிரு 
பெண்ணார் விரும்ப வெழுந்தருள் காட்சிப் பெருமையுள்ளான் 
றண்ணார் மயில் வெர்பி லிந்த்ராணி யென்னிற்கண் டானிமைக்குங் 
கண்ணாயிரமில்லைத் தேவேந்த்ர னென்னக் கருதிவந்கே ( ஙசுசு ) 

காதலின் விலக்கல் . 
ஆறோ பெரிதா றலைப் போர் கொடிய ரலைகடல்போ 
லூறோ வளவின் தனிச்சம்பொ முதுள்ளங் காலுவட்கு 
வீறோது மாயை மகனைவென் றோன் மயில் வெற்பண்ணலே 
பேயோதெம்மூரலர் மாளிகை வைகுந்தம் பின்செல்க 3 வ . ( .70) 

தன்பதியணிமை சாற்றல் . 
பகர்தேவி பட்டணம் விட்டு வந் தாற்றிருப் பாலைக்குடி 
மிகுசேது மார்க்கமென் றெண்ணல்ல் லாலெண்ணம் வேறுமுண் 
புகவே சிறுவயல் விட்டாற் பெருவயல் பூம்பொழில்கண் 
மிகவே தெரியுங்குன் றக்குடிக் கோவிலும் வேலையுமே . ( ங எக ) 

தலைவன் , தன்பதியடைந்தமை தலைவிக்குணர்த்தல் . 
அன்னை யெனும்பிணி யில்லாத காட்டி லருங்கிளியே 
யுன்னிகர் கின்ற சரவணப் பொய்கை யுதுசுவர்க்கந் 
தன்னிகர் கின்றசெவ் வேண்மயில் வெர்பிது தண்களப 
மின்னிகர் பொன்னுல கைவெள்ளி யாக்கிய வீடிதுவே . ( ங எஉ ) 

உடன் போக்கு முற்றிற்று . 


ரு 


- கற்பொடுபுணர்ந்த கௌவை . 
இருபத்திரண்டாவது - கற்பொடுபுணர்ந்த கெள்வை . 


பாங்கியை வினவல் . 
பந்தெடுத் தாய்பேருயிர்ப்பெடுத் தாயொர் பயிலெடுத்தாய் 
கொந்தெடுத் தாயங்கு மிங்குஞ்சென் றாய்பவங் கொள் கடலில் . 
வந்தெடுத் தாண்டவன் சேந்தன் மயில்வரைக் குன்கிளிதான் 
சிந்தெடுத் தேசெல்லும் கோவை யுறுமெனிற் செப்பினியே ;. ( ) 

பாங்கி செவிலிக் குணர்த்தல் . 
நன்றே தருமிந்த மாலையென் றாடதர நான் புகுந்தே 
னன்றே பழைய வரைநினைந் தோவெனை யன் பிகந்தோ 
சென்றா டிரும்பினன் காணேன் முருகன் செயலிதென்றே 
நின்றேன் மயில்வரைக் கூகை யிரட்டு நெடுஞ்சுரமே . ( ங எச ) 

இனைய லென்போர்க் கெதிரழிந்து மொழிதல் . 
சொல்விலங் கிட்டதல் லானான் வளர்த்த துரைப்பிடிக்கு 
வல்விலங் கொன்று சம் பாதிக்கி லோம்விரை வாய்ப்புகுந்தாள் 
புல்ல விளையும் பயிர்க்கிந்தப் போக்கு முளைத்ததென்றாற் 
செல்வஞ் செறிகின்ற குன்றக் குடியான் செயலிதுவே . ( ங எரு ) 

தன்னறி வின்மை தன்னைநொந் துரைத்தல் . 
இரவு தவிர்ப்பது நன்ரயென் முளிந்த வேந்தலிற்போய் 

விளை யாட வருள் செயென் றாள்வேண் மயில்வரையார் 
கரவி லொடுங்கவர் கள்ளரென் றாள் சொற் கருதிலன்யா 
னுரமதிற் சாய்ந்தினிப் பாலை யுதவென்று மோதினளே . ( ங எசு) 

தெய்வம் வாழ்த்தல் . 
பகரத்தி லேவ லடியென்றல் பண்ணை பகரும்விடை 
மகிழ்கின்ற தாய்போல் வருமாறு செய்வி மயூரகிரி 
முகிழ்நகை வள்ளி கணவர் தலைவரை முன்னிமணந் 
தொகுமலர் பாலையிருகோங் கலர்த்திய தோகையையே . ( ங எள ) 

செவிலியறத்தொடு நிற்றல் . 
பிடியானைக் கொம்பொரு நான்கு பின் பாகிடப் பின்றொடர்ந்த 
துடியானைக் கொம்புமுந் நான்கினின் றானைத் துறந்து நமர் 
படிமீது வேற்று மணநினைந் தானம்மிற் பற்றுமுண்டோ 
வடியாரைவாழ்விக்கும் வேண்டயில் வெற்பினம் மாயிழைக்கே ( ) 

பாங்கி தன்னொடு புலம்பல் . 
ஆரப் பொருந்திய துன்றாய்க் குரைத்தனை யன்றெனக்கே 
சேரச்சொற் றாயில்லை வேலன் மயூரச் சிலம்பிலெம்மை 
யூரிற் பகைத்துடி. பார்க்கவைத் தாயுன் னுறவினளைப் 
பார் பகைத்து பார்க்க விட் டாயென்ன பாவமிதேதே . ( ங எகூ ) 


வர 


அ 


மயூரகிரிக்கோவை . 

பாங்கியர் தம்மொடு புலம்பல் . 
தேவையை மேற்கொண் டெழுந்தாலும் போம்பொருள் சேர்த 
பாவைய ரேவேண் மயில்வெற்பி னென்ன பகர்வதியா லுண்டோ 
னேவு நிகர்கண்ணி யைநோக்கி நீங்க ளிரங்கலென்னே 
கோவை விரும்பிப்பின் பாலை யிகழ்தல் குணமல்லவே . ( ஈ. அ 0 ) 

அயலார் தம்மொடு புலம்பல் . 
இரவே யிருபூ மலர மதியை யெமக்கொளித்து 
வரவே புரியும் வெய் யோனை யழைத்து மதிகொடுத்து 
விரைவாய் நடந்தனள் வேலன் மயில்வரை மெல்லியலீ 
ராவே யிழந்த மணிபோல வாடி பயர்ந்தனமே. ( ங அக ) 

பயிலிடந் தம்மொடு புலம்பல் . 
மாவே வடுக்கொள் பலாவே கனிகனி வண்டன் முல்லைக் 
காவேகண் ணீர்சொரி யாறே யிரைசுனை கான்ற மணப் 
பூவே தலைகவிழ் மென்கொடி யே வனம் போய்நடுங்கு 
தேவே யுறைமயில் வெற்பாளை யானெனத் தேடிக்கொண்டே . ( ) 

நிமித்தம் போற்றல் . 
ஒருங்கடி சிற்குவை தானஞ்செய் வாரொரு கோடி சுற்றப் 
பெருங்கடி. போலு முருகன் மபூய் பிறங்கலே 
யருங்கடி யாமென் றன் காவலை நீத்தா எணையச்செய்தாற் 
கருங்கொடியேவரும்பொன்கொடியாற்றின் னுங்காய்க்கொடியே . 

சுரந்தணி வித்தல் . 
நேசித்த பாதையி ராமீ சு ரவழி நேரும் வல்லோர் 
யோசித்த பாம்பனந் தங்காண லாம்வே யுகுத்தமுத்த 
மாசித்த பூமகள் கொப்புள மாங்கதி ராந்தெய்வநீர் 
பூசித்த வேண்மயில் வெற்பாரைக் காப்பது புண்ணியமே . ( ங அச ) 

தன்மகள் மென்மைத் தன்மைக் கிரங்கல் , 
பன்னீரில் லாச்சந் தனம்பார்க்கில் வெப்பாம் பதயுகள 
மென்னோவொர் நாளனத் தூவி யெனச்சிவப் பெய்தியவா 
னன்னீர் கொள் வேண்மயில் வெற்பிற்சுனை மொண்ட நல்லதண்ணீர் 
வெந்நீரென் பாட்குக் குளிர் நீர்மை யானதென் வெஞ்சுரமே . ( ) 

இளமைத் தன்மைக் குளமெலிந் திரங்கல் . 
வேங்கைத்துறுகற் புலிப்பற ழென்று வெருவியையுர் 
பாங்கர்வந் தீட்டி கொடுக்கு மிளமைப் பருவத்தினா 
டூங்கிருள் யாமத்து வேண்மயில் வெற்பைத் துருவினளாங் 
கோங்கரும் பாது தளவும் விள் ளாது குறுமுகையே . ( 5 அசு ) 


உஉ.- கற்பொடு புணர்ந்த கௌவை . 


அச்சத் தன்மைக் கச்சமுற் றிரங்கல் . 
பங்காளும் வள்ளியென் றாய்தேவ குஞ்சம் பால்விருப்பார் 
மங்காத வாசக் கடம்பார் மயூர வரையினிலே 
சங்கீத மேளந் தணாரென்ற போதுள்ளந் தானஞ்சுவாள் 
வெங்கா ருடலத்த நாகங்க ளோசிக்கின் மெய்ந்நடுக்கே . ( ஈ.அள ) 

கண்டோ ரிரக்கம் . 
தாகத்தி னாற்சென்று பாங்கிய ராற்றிற் றலைப்படச்சூழ் 
போகத்தினார் சொல் லிடியே முழங்கப் பொறாதநற்றா 
யாகத்தின் கன்மழை சோனைய தாக வகலுங்கொல்லோ 
மேகத்தின் பான்மின்னுப்போலச்செவ்வேண்மயில் வெற்பிடத்தே 

ஆற்றாத் தாயைத் தேற்றல் . 
வானத்திற் செல்வன் பரவையி னாடி வருவனிந்தக் 
கானத்தை வெற்பைத் துருவில னோபண்டு காதிர்பட்டி 
நான்வைத்த வேரை யிவர்மாறி வைக்கினுந் தான் கொணர்வன் 
ஞானக் குமரன் மயில்வரை வேந்த னளனல்லவே . ( ங அக . ) 

ஆற்றிடை , முக்கோற் பகவரை வினாதல் . 
படையவர் முன் செல்லப் பின்படைந் தாளொரு பாவைமயி 
லுடையவர் வேண்மயில் வெற்பகல் வாரினுண் டோகண்டது 
நடையவ ரேகையின் முக்கோல்கொண் டுய்வா னடையவரே 
குடையவ ரேயறக் கூ.னியமுது குடையவரே . ( ஙகூ 0 ) 

ரிக்கோ, ரேதுக்காட்டல் . 
பெண்ணால் பிரிந்தாள் பிரிந்தா ளெனச்சொற் பிதற்றி வந்தார் 
விண்ணாடு காட்டினில் வீணே யலைவதென் வேலெடுத்தோர் 
மண்ணாடும் போற்றுங்குன் றக்குடி யாய்பரு வத்தொருவ 
ருண்ணாத கேணி க வைபெறு மோவில் வுலகத்திலே. ( ஙசுச ) 

எயிற்றியொடு புலம்பல் . 
மேகம் தேறிய வெண்பிறை போற்கொடு வேங்கைநக 
மோ கையிற் சூடு மெயினர் பெண் ணேமயி லோன் முருகன் 
சோகமி லாத மயில்வரை மீதொரு தோகையுமோர் 
நாகமுங் கூடி விளையாட லுண்டோ நவிலுவையே . 

( ங 

கூஉ ) 
குரவொடு புலம்பல் . 
மருவார் குழையணிந் தாய்பூங் கொடியிடை வாய்ந்தனை பூர் . 
திருவா யினைமுரு கோன்மயில் வெற்பிற் செழுங்குரவே 
பிருகா னடையும் வளைக்கையுஞ் சொல்லுமில் லாவியப்பா 
யொருபாவை காட்டியொர் பாவையைக் காட்டாதுணர்வல்லவே . 


( 


* 


40 

மயூரகிரிக்கேர்வை . 

சுவகேண்டிரங்கல் . 
திரண்ட குமரியைக் கைப்பற்றி னார்சுரத் தீவலஞ்செய் 
துரந்தரு சேந்தன் மயில்வெற்பை நீங்கின ருற்றவர்கா 
லிரண்டடி நாலடி யாகிய தேபெண் ணிரண்டடிதா 
னரண்புகு மெட்டடி யாகிய தேசெய்ய லாவதென்னே . ( கூசுச ) 

இதுவுமது . 
எங்குஞ்செந் தாமரை மேற்றா மரையுற் றெதிர்கடம்பு 
குங்குமஞ் சந்தங் கொழுந்து மணத்தாற் குளிர்ந்தனவாற் 
றங்கு புறவடி மீது செங் 

கைகொண்டு தாங்கியபோ 
தங்க விணையடி . யீதுசெவ் வேண்மயி லார்வெற்பிலே . நக நி ) 

கலந்துடன் வருவோர்க் கண்டு கேட்டல் . 
உடம்புமுன் னாக வுயிர்பின் னுருவெடுத் துற்றது போ 
லிடம் பெறுகொங்கையொரு வேந்தன் பின்னடந்தேகலுண்டோ 
குடம்பைதன் வீடெனப்புட்போற் குகன் மயிற் குன்றிடத்தே 
கடந்தவர் போல் வரு வீர்நும் வரத்து நலந் தந்ததே . (ஙகசு ) 

அவர் , புலம்ப றேற்றல் . 
சுவர்ப்படு பந்தென மீடிமின் னேயவர் சுந்தரனார் 
தவப்புதல் வன்முரு கேசன் மயில்வரை சார்ந்தவர் போ 
லுவப்பின ராகி மருவ லரைமுடித் துற்று தவிக் 
கவற்சியில் பேரின்ப மேவ நகர்ப்புறங் கால்வைப்பரே . ( ஙகூஎ ) 

புதல்வியைக் காணாது , கவலை கூர்தல் . 
விண்ணாட்டு மங்கைய ரான் மாடி யாடியின் மெய்ம்மறைக்கு 
மண்ணாட்டு மாதர் திகழ்வேண் மயில்வெற்பின் மற்றென்கண் 
கண்ணேர் குராவு மராவு மராவுங் கராவுமென ( டேன் 
துண்ணே ரிராவுங் கலையுங் கலையுமென் னுள்ளமுமே . (ஙக அ ) 

கற்பொடு புணர்ந்த கொவை முற்றிற்று . 


இருபத்து மூன்றாவது - மீட்சி . 


1 


தலைவிசே ணகன்றமை செவிலிதாய்க் குணர்த்தல் . 
மாதெனச் சென்றோர் மயில்தொடர்ந் தேனது வான்பறந்த 
போதொரு மானைத் தொடந்து சென் றேனது போன துகான் 
வீதி செறிமயில் வெற்பார் செயலென்று மீண்டனன் யான் 
போதல்செய் யாதது வானே பவர்சேண் பொருந்தினரே . 


தன்மனைவரைதல் . 
தலைவன் றம்மூர் சார்ந்தமை சாற்றல் . 
வைய புரியுஞ் சரவணப் பொய்கையும் வாயில்செறி 
கையா றிரண்டுடை யான் கோயிற் றோகைக் கனங்கிரியு 
முய்யா னிமுநக ரும்வீர வாகு வுடனிடும்பன் 
மெய்யான சன்னிதி யும்பா ரிதுநம் வியனகரே . (500 ) 
தலைவி முன் செல்வோர் தம்மொடு தன்வால் , 

பாங்கியர்க் குணர்த்தி விடுத்தல் . 
பந்தடி போற்பா விடையா டிய குழற் பண்பினைப்போ 
லுந்து மிருவினை பாற்போகந் துய்ப்பா ருடம்பினைப்போல் 
வந்து திரும்பிய பாங்கியர்க் கேவேண் மயில்வரைமேற் 
சந்தடி பார்த்து வரல் கூறும் வேதத் தலைவர்களே ( சகை ) 

ஆங்கவர் , பாங்கியர்க் குணர்த்தல் . 
நல்லதண் ணீரள்ளி யுண்ணா தவரில்லை நன் மலரை 
யெல்ல வருமுடிப் பாரத னாலென் னிரங்குதனீர் 
கல்வி கொள் வேண்மயில் வெற்பி லிருவருங் காடன் செட்டி 
செல்வ மணிமண் டபப்படி பார்த்துத் திரும்பினரே . ( 502 ) 

ஆங்கவர் கேட்டு , நற்றாய்க் குணர்த்தல் . 
ரன்னை யெமையிந் நகரார் துணையற்றவரெனவே 
சொன்ன பழிமொழி போயின வாற்சுரம் போமிருவர் 
மன்னுகுன் றக்குடி வேளை வணங்கி மருது துரை 
தன்ன தரண்மனை யிற்புசித் தேவரல் சாற்றினரே . (சங ) 

நற்றாய் கேட்டவ , னுளங்கோள் வேலனை வினாதல் . 
பில்வரை வேலன் வருவரென் றோதி வருமுருகா 
புயலு மொருமின்னுங் காட்டி னடந்த புதுமையுண்டே 
யயலவர் காண வகமெய்து மோவயல் வீடெய்துமோ 
செயல்பெற்ற மின்கைத் தருமோவின் றோவிது செப்புகவே . ( ) 

மீட்சி முற்றிற்று . 


இருபத்துநான்காவது - தன்மனைவரைதல் . 


பணிமொழி நற்றாய் மணனயர் வேட்கையிற் , 

செவிலியை வினாதல் . 
வராம லிருக்கினு மோர்வீட்டுள் ளார்பிறர் மாடத்திலே 
பிராம லிருப்பர் குகன்மயில் வெற்பி துவள மாந் 
தராது கொண்டார்பின் கொடாது சென் றார் வந்து சார்ந்திந்தவூர் 
பராவ மணங்கொண் டிலர்கா வலரென்ற பான்மைநன்றே. ( ) 


சுஉ 


மயூரகிரிக்கோவை . 


செவிலிக்கிகளை , வரைந்தமை யுணர்த்தல் . 
சொன்மாலை கொண்ட புலவர்க்குச் சேந்தன்பைந்தோகைவெற்பி 
னன் மாலை பைம்பொ னறுந் தூசு தண்டிகை நல்லுணவா 
கென்மாலை யீந்து தலைநா ணிகர் நா ணிலைசெய்துநம் 
பொன்மாலைக் கேமணந் தந்தாரென் றொற்றர் புகன்றனரே . ( ) 

வரைந்தமை செவிலி, நற்றாய்க் குணர்த்தல் . 
அருணிதிப் பாலினு மேற்பா ரினுமறி யாமையினான் 
மருது துரைப்பணி சேந்தன் மயூர வரைத்திருவே 
யிருவரை யேந்தி யொருவ ையுட்கொண்டிருந்தவளோர் 
வரைதலை மேற்கொண் டனளென்று வெஞ்சொல் வழங்கினபோ. 
உற்றாங்கிருவரும் , தலைவியில் வந்துழி தலைவன் பாங்கிக் , 

கியான் வரைந் தமைஙமர்க் கியம்புசென் றென்றல் . 
குன்றக் குடிக்கும் ரேசன் பதத்தருள் கொண்டு நன்றா 
மன்ற னடந்தது சோலையில் லாமலேன் மானையருண் 
மின்றகு நுண்ணிடைக் கோது சனத்தை விளம்பவற்றோ 
வொன்றிய நீயெனுங் கொம்பில்லைத்தப்பென்பதொன்றில்லையே () 

தானது முன்னே சாற்றிய துரைத்தல் . 
வெப்புற்ற கார்வலம் பார்க்கின்ற நாடவிம் மெல்லியலைக் 
கைப்பற்றி யேகல்கல் யாணமன் றோவின்று கைப்பற்றினா 
ரொப்பற் றவரென்று சொல்வதென் வேண்மயி லோங்கலிவ்வூ , 
ரெப்பக் கமுமுரைத் தாரெங்கள் போலுன்கை யேற்றவரே. 

துவுமது . 
நானுரைத் தேன் முன்ன மன்றித் தமிழ் கொண்டு நல்குவெகு 
மானமுந் தோகை மலைக்கும ரேசர்முன் வைத்தவன்ன 
தானமு மஞ்சளும் வாசியும் யானையுந் தையனல்லார் 
தேன்மொழி யுங்கண்ணுங் கைகாலு மூரெங்குஞ் செப்பினவே . 

தன்மனை வரைதல் முற்றிற்று . 


இருபத்தைர் தாவது - உடன்போக்கிடையீடு . 


நீங்குங் கிழத்தி பாங்கியர் தமக்குத் , தன் செல வுணர்த்தி விடுத்தல் . 
அன்பினிற் காத்தவர்க் கேகாணிக் காசை யளித்தளன்பின் 
வன்சொற் செவிலிக்குக் காற்கா சளித்தேன் வருபவரே 
துன்குர வற்கொரு கரசளித் தேன் குகன் றோகைவெற்பி 
லென் செல விப்படி, யானதென் றோதிடு மேழையர்க்கே . 

( ) 


உசு வரைவு . 


. 


. 


தலைமகள் , தன்செல் வீன்றாட் குணர்த்தி விடுத்தல் . 
மைக்குயில் கூவ மதன்வருஞ் சேந்தன் மயில்வரைமேற் 
கைக்கிளிக் கன்னத்தை யூட்டச்சொல் லீர்கலைக் கேபிடி சேர்த் 
திக்கணம்ப்ச்சைப்புன்னீட்டச்சொல் லீரெங்களன்னையைப்பூங் 
கொக்கைக் குயிலுக்குக் காட்டச்சொல் ளீர் நடக் கும்பலரே . ( ) 

ஈன்றாட் கந்தணர் மொழிதல் . 
ஒட்டித் திருட்டைவி சாரித்தி டாம் லொருத்தரிடங் 
கட்டிக் கொடுக்க நினைத்ததனாலி வள் காட்டொளித்தாள் 
செட்டிப்பெயர் கொண்ட வேண்மயில் வெற்பினுன் செங்கைக்கிளி 
யெட்டிப் பழந்தின்னு மோகொள்ளுங் கோவை யிகழ்ந் தினியே . 
என்றாள் , அறத்தொடு நிற்றலிற் றமர்பின் சேறலைத் , 

தலைவி கண்டு தலைவற் குணர்த்தல் . 
பந்தன கொங்கை யறத்தொடுகின்றிடும் பாவிசொல்லா 
லெந்தை பிடத்தன்னை சொன்னாள் கொ லேந்த லகத்திருக்குஞ் 
சந்தனஞ் சுற்றிய வத்தியு மா.யு. தழையரஈங் 
கந்தசு வாமி மயூர வரை சூழ் கடம்படர்ந்தே . ( சகச ) 

தலைமக டன்னைத் தலைமகன் விடுத்தல் . 
உருக்கு மணியைத்து வாரகையான் கொண்டுடன் செல்லுநாட் 
டிருக்கு மவளுக்கு முன்னோனைக் கட்டிய தேரிதன்றோ 
நெருக்குமுன் றன்னைக்குந் தந்தைக்குஞ் சேனைக்கு நேசமுன்னா 
லிருக்குமன் றோகந்தன் மாயூர வெற்பினி லேந்திழையே .(ச கரு ) 

தமருடன் செல்பவ ளவன்புற நோக்கிக் , கவன்றரற்றல் . 
போர்புரிந் தாற்பழி யென்றார் குகன் மயிற் பொன்வரைமே 
லார் பிரிந் தாரிப் படிச்சேலை பற்ற வணிகொடி சேர்த் 
தூர் புரிந் தாரினை வாழையுங் கட்டியுள் ளாமெனது 
தேர்பிரிந்தாரினத் தேரே திரும்பு திரும்பினியே . ( ச 

(சகசு ) 
உடன் போக்கிடையிடு முற்றிற்று . 


இருபத்தாறாவது -- வரைவு . 


. 


சென்றோன் மீண்டுவந்து அந்தணரை ( முன்னிடல் ) 
கையிரண் டாறுடை யான்மயில் வெற்பிற் கவன்றது கண் 
இய்தலை யெண்ணித் தமரொடும் பேசி யொருவர் தள்ளா 
வையரை மேவிவந் தாலுயிர் போல KARAMAHOPADHI 
மெய்யுறு நாலரை மேவ லிவற்குமிகடிவாதே . 


• மயூரகிரிக்கோவை . 


சான்றோரை முன்னிடல் . 
திக்கோ ருடன் புவி யோரு மமரருந் தேடத்தக்க 
தக்கோருந் தேடும் விசாகன் மயில்வரைச் சாரலிலே 
புக்கோ ருரைத்தசொற் றப்பா ருடனே புகுந் தனரான் 
- மிக்கோரை நோக்கியன் றோசெய்கு வார்மண மேலவரே .( சகஅ ) 

அருங்கலந் தருதல் . 
சேலாகு மாயன் மருகன் மயூரச் சிலம்பிடத்தே 
மேலாநம் மைய ரிறையோ னளித்த வியன்கனக 
மாலார் சரப்பணி சொன்ன வளைமுத்து மாலைகொள்ளுங் 
காலாழி கண்டன ரோராழி போலக் கலித்தனரே . ( சக்கூ ) 

வரைந்துழிக் கண்டோர் மகிழ்ந்து கூறல் . 
சங்கமுங் கைப்பற்றித் தீவலஞ் செய்த தகையுஞ்செங்கை 
கங்கைப் புனல்வைத் ததுமாவுந் தேருமுன் கண்டனமே 
மங்கல வேண்மயில் வெற்பின் மழுவில்லை மானுமில்லை 
யிங்கில் ரீசனன் றேமங்கை பாக மிசைந்தனரே . ( சஉ ) ) 

வரைவு முற்றிற்று . 


. 


இருபத்தேழாவது இல்வாழ்க்கை . 


தலைவன் தலைவி முன் பாங்கியைப் புகழ்தல் . 
காவேந் தியகுழல் கண்ணுஞ்செங் கையுங் கதிர்நகையு 
மாவேந்தர் பொன்னும் பெரியோருமிவ்வண்ணம் வைத்ததின்றே 
பாவேந்தர்க்கன்பன் குகன் றோகை வெற்புறை பாவையென் கைப் 
பூவேந்து முன்கையன் றோவிந்த வண்ணம் புரிந்ததுவே . (ச உக) 

தலைவனைப் பாங்கி வாழ்த்தல் . 
கதிர்மதி போலென்றுங் கன்னி தொடர் சிங்கங் காணுமென்றும் 
விதியினிற் சொற்றனிர் வீண்வார்த்தை யின்றி விளைத்தல் செய்தீ 
ரெதிருற்று வேண்மயில் வெற்பி ராமனென் றேயிசைத்த 
மதுர மொழிநிலைத் தீர்கள்ன செரன் சொல்வளர்த்தனிரே. ( ச 2 2 ) 
தலைவியை, வரையு நாள்ளவும் வருந்தா திருந்தமை , 

உரையா யென்றல் . 
ஆர்வீட்டின் மன்றலென் றார்மெலிந்தாய்பின் னறுபுதுநா 
ளோர்விட்டிருந்தனை நீங்கா திருப்பதை யுன்னிய நீ 
கார்வீட்டுலாவுங் குகன்மயில் வெற்பர்பின் காட்டல்கண்டு 
41. வீட் . தங்களை பாவியக் கவைத்துப் பாதகனையே . ( ) 


உஎ. - இல்வாழ்க்கை 


ப 


பெருமகளுரைத்தல் 
பொருந்திட, முண்டண்மை யுண்டு துணையுண்டு பொய்களுண்டு 
இருந்துண் டியமுண்டு சங்குண்டு தேருண்டு வேட்கையென்னா 
மிருந்திடு நீயுண் டிவருண்டு நானுண் டெலாங்கொடுத்த 
மருந்தெனுந் தோகை மலை மே லிருக்குஞ்சு வாமியுண்டே . 

தலைவனைப் பாங்கி வரையுநா ளளவு , 

நிலைபெற வாற்றிய நீர்மை வினாதல் . 
கனவினு நீங்கில ளெம்மா னுனையெந்தக் காலத்து முன் 
மனமிசை நீங்கிலம் யாமுமி தாக மயின் முருகன் 
றனிமயில் வெற்பி லிவள் பாவை நோக்கிச் சலிப்பதுண்டே 
யன நடை யைப்பிரிக தெவ்வண்ண நீதய ராற்றியதே. ( உடு ) 

மன்றன் மனைவரு செவிலிக் கிகளை , அன்புற வுணர்த்தல் . 
காவும் விழைவும் வரவங் கொடையுங் கதித்தமயிற் 
றேவு மயில்வெற்பு மாயின் ரேயன்று தேடியுன்கால் 
வாவுங் கிரியுஞ் சுரமும் புறவும் வருந்தச் செய்தார் 
பூவு மணமும் பிரிதலுண் டோபெற்ற பூங்கொடியே . (சஉசு ) 

வாழ்க்கைநன் றறைதல் . 
விண்பார்த்த னோக்கி விசும்பு தொழுமயில் வெற்புடையான் 
பண்பார்த் தொளிக்குஞசொன் மாரை புண்ர்வேள் பதம் பணிவோ 
னண்பார்த்த மங்கை பறிவையென் சொல்வது நன்குணவிற் 
கண்பார்த்து மற்றவன் கைபார்த்து நிறகுஞ்சொற் கண்டிலனே 

மணமனைச் சென்று வந்த செவிலி , 

பொற்றொடி கற்பியனற்றாய்க் குணர்த்தல் . 
இசைந்திடுங் காலை முருகன் மயில்வரைக கேகிவரும் 
வசம்பெறு மானம் புரக்குஞ் சரவண வாவிகுடைந் 
தசைந்த விருளுற் றறியாது சேருநண் பாதரிக்கும் 
பசுங்கொடிக் காரோ கருக்கொடிச் செய்கை பயிற்றியதே. ( ) 

நன்மனை வாழ்க்கைத் தன்மை யுணர்த்தல் . 
நம்மனை வாழ்க்கை யினுமவர் வாழ்க்கை நலங்கனிவா 
கும்மனை யன்பிற் படுத்துஞ் செயல் கொடுக் குஞ்செயற்கொ 
மம்மனைக் கல்லும் பகலுங் துயிலில்லை யாறுபெற்ற 
கம்மனைப் போலு நிலைபெற்ற தோகைக் கனங்கிரிக்கே . ( சஉ கூ ) 

அன்னவர் காத லறிவித்தல் 
ஓதா திருந்திலர் வேந்தரக் காலு முறநினைப்பார் 
தூதே துணையில்வந்தாலும் வருவர் துயர் தலின்றி 
மாதேயித் தியாதி பிரிவினுஞ் சேந்தன் மயில்வரைமான் 
வேதாந் தியர்மனம் போல்வே றொருதெய்வம் வேண்டிலளே , () , 

இல்வாழ்க்கை முந்திற்று . 


சாகா 


மயூரகிரிக்கோவை . 
இருபத்தெட்டாவது - பரத்தையிற்பிரிவு . 


C 


காதலன் பிரிவுழிக் கண்டோர் புலவிக் , 

கேதுவி தாமிவ் விறைவிக் கென்றல் . 
மணிமாட வீதி மயில்வரை வேளை வணங்கிலர் போற் 
றுணியா தன துணிந் தேகினர் மாவென்று சொல்லவுற்றா 
ரணியார்நறுங்கொங்கையாற்றுங்கொல்லோ வன் பில்லா யிழையார் 
பணிமே லிருந்தங் கருடனை யேவிட்ட பாவத்தையே .. (சக.க ) 

தனித்துழி யிறைவி துனித்தழு திரங்கல் . 
காட்டைவிடாது பின் னாட்டைவிடாது கலந்தவுயிர் 
கூட்டைவிட் டோடிற்றை மோவெனைப் போல்பவர் கூறி லுண்டோ 
சூட்டு மயில்வரை யாரரு ளீதெனிற் சொல்வதென்னே 
வீட்டில் விருப்பறுத் தாரோ பரத்தை விரும்பினரே . ( சங 2 ) 

ஈங்கிது வென்னெனப் பாங்கி வினாதல் . 
தேன் காணும் பூம்பொழிற் செவ்வேண்மயில் வெற்பிற்சேயிழையுன் 
மான்காணு மைக்கண்ணுங் கொங்கையுங் காண மலரணை நீ 
தான்காணு மந்தப் புரம்பலா காணச் சரிக்கிலிது 
நான் காணத் தக்கது வோ சொல் சொல்க நறுநுதலே . (சஙங) 

இறைமகன் முத்தொழக் கிறைமக ளுணர்த்தல் . 
கொண்டு கழித்தன வானோங் குகன்மயிற் குன்றிடத்தே 
வண்டு கழித்த மலர்களுண் டேயிந்த மானகரா 
ருண்டு கழித்த கலமென்றெண் ணாரிறை யோர் பலருங் 
கண்டு கழித்த குடந்தேடிச் சூளையைக் காத்தனரே. (சகச ) 

தலைவியைப் பாங்கி கழறல் . 
ஆனாலும் பட்சியை வாவிதள் ளாதடி யார்பதவி 
மேனாலு மெய்த வருள்வோன் மயில் வெற்பர் வேண்டினர் பாற் 
றேனாலுங் கன்னல்விட் டோலையுண் ணுங்கரித் தேசத்தினார் 
போனாலும் போவதுண் டோமனத் தாசையும் போகமுமே. 

தலைவி , செவ்வணி யணிந்து சேடியை விடுத்தல் , 
குருட்டின ரானைகண் டாலன்ன பன்மதக் கொள்கையுள்ளோர் 
மருட்டினை நீக்கு முருகன் மயூர வரையையன்னா 
டிருட்டினர் சென்றிடுஞ் சேரியிற் செல்கெனச் சேடிமின்னா 
ரிருட்டினிற் செவ்வ லரிபலர் காண வெழுந்ததுவே. 


() 


சங்சு 


உஅ ட பரத்தையிற்பிரிவு . 

அவ்வணி யுழையர்கண் டழுங்கிக் கூறல் .. 
பாய்காய்க்கும் தோளுடை மாயன் 

மருகன் பணிந்தவர்க்குத் 
தாய் காய்க்கு மன்பன் மயில்வரை மேவிய தையனல்லார் 
நோய்காய்க்கு மாசையினாலே விடுத்தனர் நொய்ய பிள்ளைக் 
காய்காய்க்கும் பூவைக் கனிகாய்க்கக் காட்டல் கருத்தல்லவே . ( ) 

பரத்தையர் கண்டு பழித்தல் . 
சேவேற் றிடுங்கொடி யார்பணி யார்க்குத் திருக்கொடியார் 
கோவேற்ற பிள்ளை குமரன் மயில்வரைக் கொம்பனையார் 
காவேற்ற பூங்குழன் மேனா ணெறிந்திக் கடைத்தெருவிற் 
பூவேற்ற தன்பருள் வானை மருவப் புரிந்ததுவே . ( சக ) 

பரத்தைய , ருலகிய னோக்கி விடுத்தல் . 
பரத்தையிச் சித்தவர் வீட்டையு றாரென்ற பான்மைதப்பி 
வரத்தை யுதவினம் வேண்மயில் வெற்பர் மகிழிறைவா 
வுரத்த களிறு மலையூடு போய்த்தரு வுற்றொடித்துத் 
திருத்தகு பூஞ்சுனை யாடியுந் தன்பிடி சேர்ந்திடுமே . ( சக ) 

தலைவன் , வரவுகண் வேந்து வாயில் கண் மொழிதல் 
காத்தெனைச்சிந்தையிலெண்ணியநான்கையுங்கைக் கொடுத்தோன் 
தேத்தரு வாரு மயில்வரை பாசிககை சீரிதன்றோ 
தூர்த்தரை நீத்தனர் பன்னிரு நாள் வரை துய்க்கவ 

வல்லி 
பூத்தது பார்த்துவந் தார்வடு நீங்கிப் புறக்கா 

( ஈச O ) 
வரவுணர் பாங்கி யரிவைக் குணர்த்தல் 
வாய்க்காற் புனன் மறு வாய்மடை பாய்தது வரினுந்தலை 
சாய்க்காது செந்நெ லதனால் வெகுநலந் தான் பெற்றதாற் 
சேய்க்காசை யுள்ள மயில் வெற்பர் வந்தனர் சென்றெதிர்வாய் 
தாய்க்கா னது பிள்ளைக் குண்டேமன்னர்க்குச் சகசமதே . (சசக ) 

முதிரா மென்முலை யெதிர்கொண்டு பணிதல் . 
கண்ணுக்குங் கைக்கும் பகைவருமோ செங்கைகண்ணிற்பட்டால் 
விண்ணுக்குப்பாதையெனும் வேண்மயில்வெற்பர் வேற்றுமையோ 
பெண்ணுக்குப் பேயு மிரங்குமென் பாரிவர் பேரறிவா ( றே . 
மெண்ணுக்கென் னோசொல்வதின்பமொன்றேயுயிரென்பதொன் 

புணர்ச்சியின் மகிழ்தல் . 
நிரம்பப் பசித்தவர் சோ றுண்டல் போல நிருபர் துய்த்தார் 
குரும்பை முலையுந் தண் ணீர்த்தாக முற்றவர் கொள் கைபெற்றாள் 
இரும்பிய சேந்தன் மயில்வரை யாளொரு மிக்குப் பெற்றாள் 
கரும்புகட் டாக வெறும்பு வருமென் கதைப்படியே .. ( Ten ) 


. 


( 


மயூரகிரிக்கோவை . 

இதுவும் அடுத்தகலியும் தலைவி கூற்று . 
காமக்கிழத்தி , நீத்தமை பொறாது நின்றுகிழ வோனைப் பழித்தல் . 
அன்றிலன் னாரு முளர்பாரி னம்மன்ன ரட்டையன்னா 
ரென்றுசொல வாளு மொருததியன் றோவவ ளென்னின் மிக்காள 
குன்றக் குடிக்கும் ரேசன் பதமலர் கூடிலர்போற் 
கன்றி வெகுண்டு சொல் காத்து சொல்லுங் கருத்தெண்ணிலே () 

அவனொடு , பாங்கொடு பரத்தையைப் பழித்தல் . 
அருளை விரும்பி மறவாத வென்னை யகன்று சென்றார் 
பொருளை விருமபி மறப்பார் விருமபப புகுதல்செய்தார் 
முருகன் மயிலவரை யாரன பவாமிசை முறறுங்கொல்லோ 
விருவரும் பொய்யன் பினன்றி யில்லை யியம்புதற்கே ( சச நி ) 

(காமக்கிழத்தி ) மனைவியைப் பழித்தல் . 
வந்தார் மறா தனண் முன்செயல் யாவு மறித்து மங்கே 
பிரதா ரதற்கும் பெருமூச செறிந்தனள் பேதையிவ 
டந்தா வளத்தை விலங்கிடு வாரிற் றடை புரியா 
ளெந்தோ விவள் செய்கை வேண்மயில் வெற்பி லிருப்பவரே () 

பரத்தையர் காதற் பரத்தையைப் புகழ்தல் . 
வாராது வந்த மமறிமானை நீக்கி மனை பயலா 
டாராத வானைக் கொருபிடி யாகுநஞ சாதிமின்னாள் 
பாரா ளவளொடும் வாந்தனம வாழ்க்கையின் பண்பையன்றோ 
சீராரும் வேலன் முருகன் ப யூரச சிலமாடகதே . ( சசஎ ) 

( பரத்தையர் ) தம்மையிகழ்தல் . 
தீராத நெஞ்சுக்கு தெய்வந் துணையென்று செப்புமொழி 
தாராள மாயின தொகளுக கோவவர் தங்களுக்கோ 
வாராரைச் சீறி வருவாரைத தேடி மதாததெழுந்தாய் 
பாரா ருணைக்கொங்கை யேகுகன் றோகைப் பருப்பதத்தே . (0) 

( பரத்தையர் ) கிழவோன் றன்னையும் பழித்தல் . 
மின்ஜகு நுண்ணிடை யார்குண மாறிடை வேசைகுண 
மென்ற தவர்க்கு வராதே நடந்துகொ ளின்பமென்னோ 
மன்றன் முருகன் மயில்வரை சென்று வருமிறைவா 
வொன்று மறிவினர் மேலே நடந்தன வுன்புத்தியே. 

( சசசு ) 
( பரத்தையர் ) தம்மை ( த்தாமே ) புகழ்தல் . 
மின்னென மாதர் பயிலுங் குகன் மயில் வெற்பவரே 
பொன்னனை யாளும்ப பாவையு நங்குலப் பூவையராம் 
பன்னுவ தென்னவர் கற்பிற்கு வெஞ்சொற் பகர்தற்கன்றோ 
மன்னு முடிகொரு நூலைக் குறளென்று மாற்றியதே . (மரும் ) 


- 


சே 


உஅ . பர்த்தையிற்பிரிவு . 

வெள்ளணி யணிந்து விடுத்தல் . 
மதுமலர்ச் சோலை யுதிர்மலர் சோதி மதியமுத்த 
முதிர்வன போலு முருகன் மயில்வரை யொண்டொடியார் 
கதுமென வெள்ளைத் துகிலுமுத் தாரமுங் காட்டிவெள்ளைப் . 
புதுமலர் சூடிப் பழமலர்ப் பேர் சொல்லிப் போந்தனரே. (சநிக ) 

புள்ளணி , மாலைவே லண்ணல் வாயில் வேண்டல் . 
ஆயிர கோடி யுடுவுதிர்ந்தாலென்ன வார்த்தகவி 
பாய மலருகும் பூஞ்சோலைத் தோகைப் பருப்பதத்தார் 
தாயிலு மன்ப ரருளுண்டு மானருள் சற்றுமுண்டு 
சயின னென்றனி ரண்மைய னாயினன் செப்புகவே . ( ச.நம் ) 

தலைவிநெய் யாடிய திகுளை சாற்றல் . 
தருவார்த்தை யின்றி மறுவார்த்தை பேசிற் றயையிலரைப் 
பொருள் வார்த்தைக் காவி சுழவார நிகரென்று பொய்மறந்தீர் 
மருவாற் றிகழ்குகன் மாயூர வெற்பின் மடந்தைக்கென்சொற் 
குருவார்த்தை யோபெற்ற பாலானெய் யாடிக் குளித்ததுண்டே. () 

தலைவன் றன் மனத் துவகை கூர்தல் . 
அனைக் குமுன் னே தந்தை யார்க்குமுன் னேபெற்ற வையனன்பர் 
தனைக்குமுன னேவருஞ் சோகன மயிலவரைத தையனல்லாண் 
மனைக்குமுன் னேபொதுவான கன்று தூக்கியென் றோமகிழு 
மெனக்குமுன் னேயிரு பாற்குடா தாங்கி யெதிர்கொள்வதே . ( ) 

தலைவிக் கவன்வரல் பாங்கி சாற்றல் 
தாசானு தாச ரெனததேவா வந்தடி தாழ்ந்து சிவ 
பூசா விதிசெயுஞ் சேந்தன் மயில் வெற்பா பூங்கொடியுன் 
பேசாத பிள்ளையைப் போக கும்பிள்ளை பேரிடவுன் 
னாசார வாசலுற் றாரறி யேனுன னருளுள்ள மே . ( சகுரு ) 

தலைவி யுணர்ந்து தலைவனொடு புலத்தல் . 
பூவென்ற சோலை புவிமே லுடுக்கணம் பூதததென 
மீவென் றெழுகுகன் றோகை வெற் பீரன்பு வேண்டி வந்தீர் 
மாவென்ற கண்ணார் முலைப்பான் மணப்பவ ரென் றிடினுங் 
தோவென் றவரென்ன மோவிழி யாமை குறித்தனரே . (சாருசு ) 

பெரியோன் , விடுத்துழிப் பாங்கி வாயில் மறுத்தல் . 
விண்கா வுறைமந்தி மேனோக்கிப் பாய் விரிந்தகனித் 
தண்கா வளந்திக்ழ் வேலன் மயில்வரைத் தையனல்லாய் 
மண்பா எடை கொண் டரையுடம் பாகி மதிமுடித்துப் 
பெண்பா லிசைந்தவர் வந்தாரென் றோதுதல் பேதைமையே . () 


1 


என 

மயூரகிரிக்கோவை . 

பாணன் வாயில் மறுத்தல் . 
இங்கே யிறையவர் வந்தார் புறத்தொழுக் கில்லையென்று 
சிங்காரம் பேசினை வேலன் மயூரச் சிலம்பண்ணலா 
ரங்கே யிருக்க வவளோ விவளென்னு மப்பதத்திற் 
சங்கீதம் பாடினை யாமே பொய்ப் பாணர் தருமான்றே . (சநி அ ) 

பாணன் கூற்று . 
வல்லென்ற கொங்கைமின் னேகுகன் றோகை மயில்வெற்பிலே 
கொல்லென் றயலவர் கூடின ரேயவர் கூடவப்பாற் 
செல்லென்ற போதிடி யுற்றதொத் தேன்சினந் தேயெடுப்பேன் 
கல்லென் றனைபடி யாதிருந் தேனருள் காண்பதென்றே . ( சநிசு ) 

விறலி , வாயில் மறுத்தல் . 
பண்ணுஞ் சுரமும் பயின்றிடுங் காலம் பயின்றனமு 
னண்ணுஞ் சுரமு மொழியு மறந்தனர் நாளுக்குநாட் 
கண்ணுமில் லோமிரு காதுமில் லேமிரு கையுமில்லோம் 
பெண்ணுமில்லோம்விற லீகந்தன் றோகைப் பிறங்கலிலே . (ச சு 0 ) 

கூத்தர் வாயில் மறுத்தல் . 
ஆடிய காலுஞ்சொற் பாடு மிடறுமுள் ளார்கண்மிக்கா 
மூட றவிர்த்தவர்க்கா வன கேட லுறுதியென்றே 
தேடு முருகன் மயில்வெற்பர்க் கோதுமின் செப்புமென்போற் 
கூடு நசைகொண்டு மேலா டியகழைக் கூத்தர்ககளே . (சசுக ) 
விருந்தொடு வந்துழிப் பொறுத்தது கண் , டிறையோன் மகிழ்தல் . 
செருந்தொன்று கடந்த லினியென்செய் வாளன்பு சேரினமாம் 
விருந்தொன்று வந்தது கெஞ்சே குகன்மயில் வெற்பிலது 
பொருந்தென்று சொல்லு மினமே துனியெனும் புன்கணுக்கோர் . 
மருந்தென்று தேறினிச் செவ்வா யமுத மருந்தல்லவே . ( சசு 2 ) 
இறைமகள் விருந்துகண் , டொளித்த வூடல் வெளிப்பட நோக்கிச் , 

சீறே லென்றவள் சீறடி தொழல். 
பஞ்சணை ,மேலஞ்சிச் செல்கின்ற காலைப் பரூத்தடக்கை 
வெஞ்சின வேழத்தின் மேற்சிலம் பார்த்தன வேர்த்து விம்மித் 
துஞ்சினர் போலு மிளம்பிடி பஞ்சடி தொட்டவன்றே 
கஞ்சமுத் தீன்றன செவ்வேண் மயூரக் கனங்கிரிக்கே . ( சசு கூ ) 

இஃ , தெங்கையர் காணி னன்றன் றென்றல் . 
வேலை விரும்பினர் புன்றொழிற் செய்தல் விகிதமன்றே 
மாலுடை யாரென வந்தனை தோகை மயிற்குமரன் 
சோலை மயில்வெற்பின் மன்னவ னேசிறுத் தொண்டனென்னக் 
காலை முடித்தனை யெங்கையர் காணிற் கலங்குவரே . (சசுச ) 


தேறாத 


( சசு எ ) 


உ அ . - பரத்தையிற் பிரிவு . 

அங்கவர் யாரையு மறியே னென்றல் . 
மிஞ்சுமென் றால் வினைக் காரர் பதம்விழில் வெஞ்சினம் போய் 
நெஞ்சு குழைவரென் பார்கண்டி லேன்பர னேர்குவரோ 
பஞ்சணை மேற்படுப் பார்குகன் றோகைப் பருப்பதத்தே 
கஞ்சத்துத் தண்ணீர் கலிங்கத்துப் பாய்ச்சல் கருணையன்றே. ( ) 

காமக் கிழத்தியைக் கண்டமை பகர்தல் . 
வள்ளல்ச மாலி யுடையண பாண்டியன் வாழச்செய்த 
வெள்ளி மயிலி லெழுந்தருள் வோன் மயில் வெற்பினிலோர் 
கள்ளியுன் . றாய் தலை மேற்கையு நின்மிசைக் கண்களுமாய் 
மெள்ளள நகைத்ததுங் கண்டேனுன் வீட்டிலென் மேல்வைப்பிலே . 

தாமக் குழலியைப் பாங்கி தணித்தல் . 
செல்வ முருகன் மயில்வரை ! செலவனுன்பாற் 
கூறா தனசொல்லிச் செய்ய தன செய்துங் கோபமென்னே 
மாறான் மகிழுக திருமகிழ்த நாளின்பம் வாய்ததபதி 
னாறா யிரரன்றி யோர்பானெஞ சேறி மாந் த ந வே . 

தணியா ளாகத் தலைமக னூடல் 
சிற்றுளி கற்பிளந் தாலன ன பினசொற் சிறந்தனவென் 
பற்றுரை சேற்றிடைக் கம்பத்தை நேர்ந்ததென் பாவமிதே 
கற்றை யழற்சடை யானமகன் பறகைக கனங்கியமே 
லற்றைப் புனச்சுகமன்றேகம் விடுற்ற வஞ் + " மே (சசுஅ ) 

அணிவளைப் டாங்கி யன்பிலை கொடியையென் , 

றிணர்த்தார் மார்பனை யிகழ்தல் . 
தலைநா ளிடைச்சின மெங்குவைத தீரயிற் சாமிமயின் 
மலைமாதர் முந்தி வரிக்கிலன் பேது மலிந்து தின்றாற் 
பலநாட் கரும்புங் கசக்கு முமையன்றிப் பற்றையில்லா 
விலைமாத ரேவிலை யில்லாத மாதர் விரும்புகவே . ( சசுகூ ) 

மகப்பொறை கூர்ந்த வண்ண முரைத்தல் . 
ஆகம வேத மடிதொழு தேத்துமை யாறுமுகன் 
றோகை மலையில் விளையாடும் பொன்மயில் சூற்கொண்டநாண் 
மேகங் கறுத்தது மின்னுந் துடித்தது வேய்பசந்த 
பூக மலர்ந்தது தென்னையுங் காய்த்தது போர்மன்னனே . ( 70 ) 

புரவலன் போந்து புதல்வனைக் காண்டல் , 
சேனா பதிக்கம் விறல்வாகுக் கீந்து தன் செய்கையெல்ல 
மானாத சங்கர லிங்கத் தபோநிதிக் காக்கியவே 
டேனார் மயில் வெற்ப ரஞ்சனம் போட்டிலர் செங்கையிலே 
பானாறு முன்சொற் பொருளெடுத் தார்பொன் பலகொடுத்தே 
முண்டு . திறப்புறு நீ 49 •மத்தும் மெய்ண்டையில் 


மயூரகிரிக்கோவை , 

புறங்காட்டல் 
ஆன்க ணெழுந்தடி யார்க்கு விடைதந் தருளுமெங்கள் 
கோன் கண் மணியெனும் வேளுறை குன்றக் 

குடிமலைமேன் 
மான் கண்ணி யேயின்பப் பாலு மமுதமும் வைத்துக்கொண்டு 
தேன்குழ லீந்தனை காமப் பசியதிற் றீர்வதின்றே . ( சஎஉ ) 

காமக்கிழத்தி வாயில்வேண்டல் . 
வாக்குங் கிருதாக் கினிஞாய நீங்கு மதிச்சிலைபோ 
லாக்கு மனத்தைக் கதிர்ச்சிலை ஞாய மழகதன்றாம் 
பாக்கு மிளகு மலிகுகன் றோகைப் பருப்பதத்தாய் 
தேக்கிலை நீரெனச் செய்வதென் போல்பவர் செய்வதுவே . ( 

சங) 
பாங்கி வாயில் நேர்வித்தல் . 
தீத்தட்டு கல்லென்பர் மன்னரை மேல்வரு தென்றல் கண்ட 
பூத்தவஞ் சிக்கொடி யாமென்பர் மாதரைப் போர்வயவர் 
நீத்திடி. லென் கண் டகபல ஞாயத்தை நேர்தனன்றாங் 
காத்திகழ் தோகை மலைவேலன் வேலன்ன கட்குயிலே . ( சா எச ) 

ஆயிழை மைந்தனு மாற்றா மையுமே , 

வாயி லாக வரவெதிர் கோடல் . 
தேங்கமழ் சோலை மதுரையி லேபண்டு சென்று சங்கந் 
தாங்கிய சங்கை தவிர்த்தோன் மயில்வரைத் தாரண்ணலே 
யீங்குனக் கென்றடை யாற்றாமை யும் பெற்ற வென்பிள்ளையு 
மூங்கி லணை தழற போலென் வெறுப்பை முடித்தனவே. (சஎடு ) 

மணந்தவன் போயபின் வந்த பாங்கியோ, 

டிணங்கிய மைந்தனை யினிதிற் புகழ்தல் 
மறுமார்க்கஞ் செய்தவெஞ் சூரா தியர்க்கு மயிற்கு முத்தி 
யுறு சாபஞ் செய்த முருகன் மயில்வரை யொண்டொடியே 
தறுகாப் புலிக்குட்டி வீரநன் றேபரி தானுமின்றிச் 
சிறுதே ருருட்டிப் பெருந்தே ரரைப் பெண்மை சேர்த்தியதே . () 

தலைவனைப் புகழ்தல் . 
பூவிற் கொடுக்குந் தொழில் கொடுப் போர்மெய்ப் புரவலர்க்குங் 
காவற் செயலருள் வோர்மயில் வெற்புறை காரிகையே 
பாவத்தை வாங்கித்தான் புண்ணியம் பாதி பகிர்ந்தளிக்குந் 
தேவர்க்குக் கண்ணிமை யாதுகை நீங்கில சேக்கையினே . (சஎ எ ) 

சிலைங்தற்பாங்கி , மனைவியைப் புகழ்தல் . 
பொருந்தின ரென்றபொழுதே முன் கொண்ட பொறாமையெல்லா 
மருந்து கலந்த விடம்போ லொழிந்தன மாதலர்க 
டிருந்திய வேலன் மயூர வரையினிற் சேயிழையே 
பருந்துதியென்னி னிகரோ வதுவு மருந்துதியே . 


உகூ - ஓதற்பிரிவு . 


பாலனைப் பழித்தல் . 
ஆதியி லாக்கிப் புசிப்பன யாவு மளித்தவன்பன் 
பேத நினைத்திலன் சேந்தன் மயூரப் பிறங்கலிலே 
தாதைகை யாடுந் தனக்குட நீபெறத் தக்கதன்றோ 
வோதிய பாற்குடம் பிள்ளாய் விதியின் றுதவியதே . 

பரத்தையிற் பிரிவு முற்றிற்று . 


( சஎக 


ருபத்தொன்பதாவது ஓதற்பிரிவு . 


தலைவன் பிரிவறிவுறுத்தல் . 
கைம்மலர் வாய்மலர் கண்மலர் கான் 

மலர் மெய்ம்மலர்த்து 
மெய்ம்மலி நூலும் பிறவுங் குகன் மயில் வெற்பிடத்தே 
லைம்மலி வேற்கண்ணி சந்தேக மாற்ற மனநினைத்தோ 
நெய்ம்மலி கூந்த விளம்பிடிக் கேசென்று நீ சொல்கவே . ( -40 ) 

பாங்கி தலைவிக்கதனையறிவுறுத்தல் . 
உதவி புரியுந் தலையாய நட்ப ருடல்சிதைத்தார் 
பதயுக ளத்திற் கெதிரான தொன்றைப் படுத்தல்செய்தா 
ரிதமகி தஞ்செயு நண்பர் மனமறி யேன் முருகன் 
மதிதவழ் தோகை மலைகா வலர் பலர் வந்தனரே. ( ச அக ) 

பிரிவுடன் படாமை . 
தலையாய நட்பருடல்சிதைத் தாரென்ற சாடை நன்றா 
நிலையா கியாம் முனடநட்பி லாவதென் னேரிழையே 
பலதேவர் போற்று முருகன் மயில்வெற்பிற் பண்ணறியுஞ் 
சிலையா ருரைபண்ணிருதெய்வ மாகிச் செறிந்ததுவே . ( ச அஉ ) 

பிரிவுடன் படுத்தல் . 
மனத்தின் படி விடு லீலா சுகர்கதை மற்றறிவாய் 
விளிக்கை யிசைபசுப் பேய்பாம்பு பாலன் வெறுப்பதுண்டோ 
வினத்த விசைத்தெய்வ மேழி லிரண்டை யெழறெரியார் 
கனைத்துவண் டார்சுனை வேண்மயில் வெற்பிற்பண் கற்பவரே . ( ) 

பிரிவுடன் படுதல். 
தாரமு நல்ல கிளையும் புகுவார் தடையி னில்லார் 
தீர ரகப்பொருள் வாசிப்ப தேநன்று . சேந்தன்மயி 
லேர்கொண் மலையி லலங்காரம் பாரா திருவருநம் 
மூரிற் புறப்பொருண் மேற்கற் பியனெறி யுன்னுவமே . ( -அச ) 


மயூரகிரிக்கோவை . 

பிரிவழிக் கலங்கல் , ( கார்ப்பருவம் . ) 
பிள்ளையுந் தந்தையும் வந்தா ரெமது பெருங்கவினைக் 
கொள்ளை கொண் டாரிருந் தார் நடந்தாரினிக் கூறியென்னாம் 
புள்ளி மயிற்குகன் றோகை மலையின் முன் பொற்பழிந்த 
வெள்ளை முகிலுங் கறுத்தே யுறுமி வெளிவந்ததே ( சஅடு ) 

பாங்கி வன்புறை . 
வீறிற் பிரிந்தனர் போகிலர் மாதம் விளங்குமுப்பத் 
தாறிற் கழிந்தன கண்டுங் கலங்க லறிவின்மையாந் 
தேறற் சிகிவரை வேலனை யுள்ளார் திறமெனவே 
தூறித் திரியுமிக் காருக்கென் னோவுண்மை சொல்லுவதே . ( 

தலைவி வன்பொறை . 
ஓதற் ககன்றோ னொழிந்திடை மீண்டன் புடன் கலந்து 
போதற் கியையப் புலம்பப் பெறானம் புலம்ப லென்னஞ் 
சோதிக் குகன்மயில் வெற்பானை நொந்து சொலிற்றிரும்பி 
வேதத்தினந்தத்தைப்பார்க்கினும்பார்க்குவன் வீண்பெண்மையே . 

தலைவன் வருவழிக் கலங்கல் . 
வருடமொன் றாகி யொருவரு டத்தை மகிழ்ந்தளியே 
னொருவ ருடச்செய லாலோர் வருடத்தை போட்டுகின்றேன் 
முருகன் மயில் வெற்பி லோர்வரு டத்தின் முயற்சிதருங் 
கருமுகி லாண்டொன்றை யோராண்ட தாகக் கருதிலவே .( ச அஅ ) 

வந்தழி மகிழ்ச்சி . 
நான்சே ரெழுத்தொடு சொற்பொருள் யாப்பு நயக்குமணி 
மீன்சேர்கண் ணாணல்குஞ் சேந்தன் குகன்மயில் வெற்பகத்தே 
வான்சேர் நெறியென்ப போய்மீ ளளவுமென் மானங்கொண்ட 
கான்சேர் குழற்கு நிகரோ வுலகுள்ள கற்பவரே . ( சஅசு ) 

ஓதற்பிரிவு முற்றிற்று . 


முப்பதாவது- காவற்பிரிவு . 


தலைவன் பிரிவறிவுறுத்தல் . 
ஒன்றாகி முப்பத் திரண்டா மறத்திற் குறுகுறையு 
ஈன்றாய தேசத்து நீதியு நாட்டிடை நாடமைதி 
யென்றாய செல்வ முதலா னவுமவற் றெய் துகுற்ற 
மன்றாக் கலுங்குகன் றோனக் வெற் பாள்பவர்க் காய்தலுண்பே. () 


கூ ) . - காவற்பிரிவு. 

எரு 
பாங்கி தலைவிக்கறிவுறுத்தல் . 
வேத முனிவரர் யாகக் குறைகளும் வேண்டி நின்றோர்க் 
கோதிய தேயந் தியாகக் 

குறைகளு மூர்பலவின் 
றீது பலவுந் தவிரக் குகன் மயிற் றிண்சிலம்பார் 
காதன் மடக்கொடி யோடந் தாரென்பர் கண்டவரே . 

(சகூக) 
தலைவி பிரிவுடன் படாமை . 
தன் குற்ற நீக்கிப் பிறர் குற்றங் காண்கிற் றலைமையருக் 
கென் 

குற்ற மென்ற குறளறி வார்குற்ற மிங்ககற்றார் 
நன்குற்ற சேந்தன் மயில் வரை வேலவர் நாடு கொண்டாற் 
பின் குற்ற முள்ளவர் காடுகொள் வாரினிப் பேசலென்னே . ( சக உ ) 

பாங்கி தலைவியைப் பிரிவுடன் படுத்தல் . 
சீவகன் றந்தை முயற்சியை நீத்த செயலிலன்றோ 
பூவல யத்தைப் புரப்பது விண்டனன் பொற்கொடியே 
தேவன் மயில்வெற்பிற் றன் வீடு காக்குந் திறமிலரூர் 
காவல ரென்பதெ னென்றோத னல்ல கருத்தல்லவே . ( சக x ) 

தலைவி பிரிவுடன் பதேல் . 
பல்லார் பயன்றுய்ப்பத் தானே வருந்திப் பகிர்ந்தளித்த 
னல்லாண் மகற்குக் கடனென்று நாலடி யார் நவின்றா 
ரெல்லாரும் வாழும் பிரிவிற் கிரங்கலுண் டோதமிழின் 
சொல்லார் பிரிவல்ல வேகந்தன் றோகைச் சுரும்பிடத்தே .( சுச ) 

தலைவனைப் பிரிவுழிக் கலங்கல் ( கூதிர் . ) 
கூடு பதமுந் தலையு முடலுங் குவித்ததிர்ந்து 
மேடைக டாவி விழிசாய்த் திறகு விரிக்குமயி 
னாடர் குகன்மயில் வெற்பேறி யாங்க ணடுங்கவந்த 
வாடை யெனும்புலி யாவிகொள் ளாமுனம் வர் திலரே . ( சகூடு ) 

பாங்கி வன்புறை . 
கார்வர்டை நோக்கி மயிலாடுஞ் சோலைக்கன் னாடர் மன்னன் 
றேர்வாடை வந்ததுன் பாவாடைச் சோர்வினைத் தீர்க்கவின்றே 
யார்வாடை யாலொழிந் தார்குகன் றோகை யணிவரைமுக் 
நீர்வாடி வற்றுங்கொல் லோசிகி மைக்க னெருப்பினுக்கே. (ச கூசு) 

தலைவி வன்பொறை 
குறுந்துளி வாடையும் பல்லறை யோசைக் குளிருமயி . 
னறுக் கிரி வேளைப் பணியா தவரி னடுநடுக்கும் 
வறும்புனம்போலுமுடலுங் கொண்டென் பொறைவைப்பினன்றோ 
தெதும்படை வேல ர்றப்புறங் காவல் செலுத்துவதே. ( சக) 


மயூரகிரிக்கோவை . 


தலைவன் வருவழிக் கலங்கல் . 
வஞ்சிக் கொடிதலை சாய்ப்பதுண் டேவரும் வாடைகளே 
யஞ்சினு மாடை பறிப்பீர்க ளேகள்ள ரானவர் போன் 
மஞ்சு தணிமயில் வெற்புறை வேளை வணங்கினர்போற் 
கொஞ்சி வணங்கி யொதுங்கித் துவண்டென்று கூடுவதே.( - + அ ) 

வந்துழி மகிழ்ச்சி . 
உரைப்பீர் தழற்படு பூம்பாவை போல்பவ ருக்கின்று நா 
மரப்பாவை போல வருதலை யென்றளம் வந்து சொல்லார் 
கருப்பான்மை தீர்த்த முருகன் மயில்வெற்பிற் கண்ணெனவே 
யிருப்பாரைக் காணப் படாரே மகிழ்ச்சி யிராதவரே. (சசு ) 

காவற் பிரிவு முற்றிற்று . 


முப்பத்தொன்றாவது -தூதிற்பிரிவு , 


இறைவன் பாங்கிக்குப் பிரிவறிவுறுத்தல் . 
இருவ ரெதிர்ந்தனர் யாதினு மொப்புமை யேற்றவர் ஈந் 
திருவ ரது நிற்க நம்மினத் தாரெனுந் தேற்றத்தினா 
லொருவரிற் சேரப் படாது குகன்மயி லோங்கலன்னீர் 
பொருதக ரத்துணை ரெழுத் தாகப் புரிந்தன மே . (500 ) 

பாங்கி தலைவிக் கஃதறி வுறுத்தல் . 
ய்த்த கயங்களொன் றோடொன்று தாக்கியுலைதல்கண்டு 
கத்தி யுருவி நடந்தார்பல் வேந்தர் கடம்பணிவோன் 
முத்தி தருமயில் வெற்பினி னம்மிறை முன்னடந்தார் 
மத்தகஞ் சாய்க்க விலக்கின ரென் றனர் வந்தவரே . ( 60 க ) 

தலைவி பிரிவுடன்படாமை. 
பன்னாளும் விட்டுப் பிரியா திருந்தமை பார்த்துமையோ 
முன்னோ பிரிந்தனர் பின்னோ பிரிந்தார் முருகனன்ப 
ரெந்நாளுந் தோகை மலையிற் பிரிவே யிசைத்தளையேற் 
சொன்னாலுஞ் சொல்லா விடினுநன் றேபிந்தச் சொல்லெனக்கே , 

தலைவியைப் பாங்கி பிரிவுடன்படுத்தல் , 
தூதா னவர் நல்ல பாக்கினைச் சோற்றினைத் துய்க்கவுகா 
மாதே வருந்த விதியோ முருகன் மயூரவெற்பின் 
மீதே நமக்கொரு தூதில்லை யோ செயல் வேறிலையோ 
பேதாய்செங் கையொடு காலில்லை யோவிப் பெருநிலத்தே . ( ) 


என 


றது 


கூக .-- தூதிற்பிரிவு , 

தலைவி பிரிவுடன் படுதல் . 
ஆண்டிருந் தான் மண மின்னுஞ்செய் வார் திங்க ளா மருந்தான் 
மூண்டமு தங்கொணர்ந் தேயளிப் பார்மதி மூன்றிருந்தால் 
வேண்டு வனகையி னாலூட்ட வேண்டுஞ்செவ் வேண்முருக 
னீண்ட மயில்வெற்பிற் திங்களொன் றேலுண்டு போர் குவனே. ( ) 

தலைவனைத்தலைவி பிரிவழிக்கலங்கல் ( முன்பனி ) 
அன்ப னிவனென் றனையக லான் பிரி யானென் றனை 
யின்பனிதயமெட் டேநாளென் றோதினை யெங்கள் குகன் 
பொன்பனிக் கின்ற மயில்வரை மீதிற் புகன் மறையோர் 
முன் பனிக் கால மகலுமென் மூரம் மொழிநிசமே. ( or) 

பாங்கி வன்புறை . 
கைச்சமு தாடு கொடுத்த திரண்டிற்குக் காணென்ற 
மிச்சமர் நீக்கப் படாதோ வெனவுனக் கெய்தியதும் 
பச்சை மயில்வரைச் சேந்தன்றைப் பூசப் பயிற்சியினா 
லிச்சை பெறுமுன் பனிக்கால மென்பது பெண்னுவரே . ( 50 சு ) 

தலைவி வன்பொறை 
விடுக டோறும் விருந்துண் டிருவரை வேண்டி.பர் 
காடுக டோறுஞ் சிவரூப மாவதுங் காணுகிலா 
ராடல் புரிகுகன் மாயூர வெற்பி னவர்மெத்தவோ 
நீடு மொருத்தி யுயிர்மெத்த வோபுகழ் நேர்தனன்றே . ( 50 எ ) 
தூதுஎதுவாகச் சென்றோ னவ்வினை நின்று நீட்டித்தழிப் , 

புலந்து புலம்பல் . 
ஒழிந்தார் சமர்விருந்துண்டா ரிலை முன் னுரைத்தவெல்லாங் 
கழிந்தா ரவரென்னுங் கத்தியை நோக்குங் கடம்பணி வோன் 
வழிந்தோடுதேறன்மயில் வெற்பையெண்ணுங்கண்மாரியென்னுஞ் 
சுழிந்தோடு வாரியிற் றோணியை நேருஞ் சுகக்கிளியே . (நஅ ) 

இறைவன் வருவழிக் கலங்கல் . 
போதந் தனங்கல்வி போமாதர் மேன்மனம் பூணிலிந்தத் 
தூது புகாவிடிற் சுற்ற மிறைத்தன்மை சோருமன்னோ 
நாதன் முருகன் மயில்வரை வாவி நளினங்களே 
யோதி னளினங்க ளேயல்ல வேகரிந் துற்றதென்னே 

( ( நாக ) 
வந்துழி மகிழ்ச்சி (கண்டோர் கூற்று .) 
வாட்பது மங்கணை மானென்லுங் கண்ணி வரல் குறித்துக் 
கேட்பது சின்னமென் றாலு மகிழ்ந்தனள் கிட்டுகின்றோன் 
மீட்ப துயிரையென் றாலு மகிழ்ந்தனன் மெய்தழுவி 
சேட்படர் சோலை முருகன் மயூரச் சிலம்பிடத்தே . ( நக O ) 

தூதிற் பிரிவு முற்றிற்று , 


எஅ 


மயூரகிரிக்கோவை . 
முப்பத்திரண்டாவது துணைவயிற்பிரிவு . 


தலைவன் பாங்கிக்குப் பிரிவறிவுறுத்தல் , 
வீரகன் டாமணிக் குப்புலித் தோலணை வேண்டுமென்னக் 
காரக லாதமின் வேலன் மயில்வரைக் காரிகையாட் 
கீர நறும்புன லிட்டோர் குருத்திற் கிடத்தவிழித் 
தாரென்ன மன்னென்னப் போற்றி பிறந்தவ ராரென்றுமே . ( ) 

பாங்கி தலைவிக்குப் பிரிவறி வுறுத்தல் . 
நேற்றுப் பிழைத்தமை கண்டாருன் போலு நெடி யெவெள்ளைக் 
கீற்றுப் பிறைமருப் பானை யலங்கரிக் கின்றனர்போ 
மாற்றுக் குதிரை பலவாறு சேனை மலிந்தவொற்றர் 
கூற்றுக் கொருவரு மானார் குகன் மயிற் குன்றிடத்தே. ( நிக2 ) 

தலைவி பிரிவுடன் படாமை . 
நாடு நமதன்று நஞ்செல வன்னவர் நல்கலின்று 
பாடு படுதன் மண்ணுக்கும் பெண்ணுக்குமென் பாருலகோர் 
தேடு குகன் மயில் வெற்பர் துணைமேற் செலவையெண்ணா 
ரூடலை நீக்கிலன் றோபக லோரை யுறுவதுவே . ( நகங ) 

பாங்கி தலைவியைப் பிரிவுடன் படுத்தல் . 
நட்டவர்க் கும்மடுத் தோர்க்குஞ் சகாய நடத்தினர்க்கும் 
விட்டவர்க் குங்குறை யுண்டாகிற் செல்வது பேந்தர் செய்கை 
யட்ட வயிற்குகன் றோகை வெற் பாய்கிளை யார் சிலையிற் 
பட்டனர் பின் மறுப் பாரா ரனுப்புவர் பாவையரே . (நகச ) 

பிரிவுடன் படுதல் . 
தொடைகொடு வால்கைக் கொடுநீ றுதவுநற் சொற்கொடுக்கட் 
கடைகொடு வாசச் சுருக்கொடென் றாணின்ற காரிகைநீ 
விடைகொடு போதி மயில்வரை வேலவர் மீட்பரிவள் 
கொடுகொடு வென்ன வெடுவெடு வென்றனை கொண்டனையே . ( ) 

தலைவன் பிரிவுழித் தலைவி கலங்கல் (பின்பனி .) 
ஐந்து வகைச்சுற்ற மைங்குழு வோரெட் டடைதியுள்ளோர் 
முந்தினர் கந்தன் மயில்வெற்ப ராலரண் முற்றின ரா 
மந்த நகஞ் சிவக்குமுன் னேவெளுப் பான புகை 
யிந்த நகரம் வளைத்தலிற் பின்பனி யெய்தியதே . (நகசு ) 

பாங்கி வன்புறை . 
அரண்முற் றினரென் பதனால் விடிய லமர் பனியால் 
வெருவுற் றளைகுகன் மாயூர வெற்பர் விறல ) 
வருதற் குரிமையி லேணியுஞ் சீப்புங்கை மாற்றினராம் 
பருதியிற் றோன்றுவ ரேற்செய்யு மோபின் பனிதுயரே . ( ருகஎ ) 


வறியாய் 


கூகூ.- பொருள்வயிற்பிரீவு . 


எகூ 


தலைவி வன்பொறை . 
உலகிய னோக்கி பிறைவர்க் கிரண்டி டை யூறுறுமென் 
றலர் முலை மாதரு மெம்மனை மேவ வனுப்பினரே 
விலகயில் வேலன் மயில்வெற்பிற் றேவ ரிருவருக்கு 
நிலவு விமானங் கொணர்வார் பொறுத்தற்கெ னேரிழையே . ( 
துணை ஏதுவாகச் , சென்றோ னவ்வினை நின்று நீட்டித்தழிப் , 

புலந்து பாசறைப் புலம்பல் . 
குலமட மாதரிப் பாசறை மேல்வரல் கொள்கையன்றே 
நிலைமை பலப்பட நேர்வர் பலர்சிலர் நேர்ந்திலரே 
யலர் மலி சோலை மயில்வெற்பில் வேலனன் பாலளித்த 
தலைமைத் தனித்துரை யேவரல் சென்று தனித்துரையே.( நிக்க ) 

தலைவன் வருவழிக் கலங்கல் . 
புகைகண் டுடனே யதிர் தர யார்க்கும் புறங்கொடுத்த 
மிகைகண்டு வாழ்த்துங்கொல் லோமங்கையூடி.வெகுளுங்கொலோ 
பகைதணித் தற்குச்சென்றேனக லாத பசை மிகுந்தே 
னகல்வதென் னஞ்சுக மேயிர வொன்றெனக் கஞ்சுகமே. ( ) 

வந்துழி மகிழ்ச்சி . 
எண்ணான் கிலக்கண முள்ளவ ரேயெரி யூட்டுமவ்வூர்ப் 
பெண்ணாரென் போல்பவர்க்கவ்வாறுநன்றென்ற பேதைநெஞ்சந் 
தண்ணாகச் சேந்தன் மயில்வெற்பி லேவந்து சார்தனன்றாம் 
விண்ணார் பனிப்பகை காமாக் கினிபற்றி வெந்ததுவே. ( ந உக) 

துணைவயிற் பிரிவு முற்றிற்று , 


முப்பத்து மூன்றாவது பொருள்வயிற்பிரிவு . 


தலைவன் பாங்கிக்குப் பிரிவறிவுறுத்தல் . 
அக்கினிட் டோம மிறைசூயஞ் சொல்லய மேதமுதற் 
றொக்கபல் வேள்வியு நந்தம் புகழுந் துலங்குதற்கே 
தக்க குன் றக்குடி வேளருட் கொண்டு தருமமில்லா 
மக்கள் பலர்கொள் பொருள் கூட்டல் வேதம் வகுத்ததுவே : ( ) 

பாங்கி தலைவிக் கதனைப் பகர்தல் . 
தருவேங்கை யாகிக் குறப்பிடி மேவும்வி சாகன்மிக்க 
மருவோங்கு சோலை மயில்வரை நாடர் மகிழ்மயினீ 
திருவோங்கப் பெற்ற சிறுவேங்கைக்கேமணஞ்செய்யவெண்ணிப் 
பெருவேங்கை தேடி வருவேங்கை போடென்று பேசின்ரே . () 


அ 0 


மயூரகிரிக்கோவை . 


( இஉச ) 


தலைவி பிரிவுடன் படாமை . 
வேண்டும் விருந்திட் இறுதிகள் கூறிய வேண்மருது 
பாண்டியன் பக்க மிருக்கக் குறைகள் பணத்திலுண்டோ 
தாண்டு மயிற்பரி யான்றோகை வெற்புந் தமிழ்மதுரை 
யாண்டவன் றேசமன் றோவட மேரு வகன்றிலதே . 

பாங்கி தலைவியைப் பிரிவுடன் படுத்தல் . 
கொடுக்குந் தொழிலைக் கொடாதோன் கொடுக்கப் புகின் மதுரை 
படுக்க லொருவனம் வீர யேந்திர மாகியார் 
லிடத்திற் பொழிந்த மழையேனு நேர்கில விம்மணத்திற் 
ரடைப்படு மோகொடை வேலன் மயூரப்பைஞ் சாரலிலே . ( ) 

தலைவி பிரிவுடன்படுதல் . 
மேல்வாரப் பொன்னையென் மேல் வாரம் வைத்தில்லின் மேவச் 
பாலார் பிறர் பொன்னைக் கோயிலுந் தானமும் பற்றநல்கி (செய்து 
வேலார் மயின் மனைப் பாங்கற்குந் தம்பிக்கு மிக்கமணங் 
கோலா கலத்திற்செய் வேண்டு நிதியங் கொணர்ந்தினியே ( ரு உ சா ) 

தலைவன் இல்லத் தழுங்கல் . 
சோற்று முகத்தி னடையினு மார்பினுஞ் சோர்வுகண்டே 
னீற்று முத் திற்கு நிகராது நல்கு நிதியமென்றாள் 
போற்றிய சண்முக வாவி மருதா புரியெனவே 
சாற்று குகன்மயில் வெற்பை விடிலின்பந் தானில்லையே ( ரூஉ எ ) 

இடைச்சுரத் தழுங்கல் . 
வேதிய னீசுர வையன் ப்ரதிட்டை விசுவலிங்க 
நாதனமா 

மரு முருகன் குகன் மயி னாகத்தினார் 
நீதியி தன்றுநெஞ் சேநடுக் காட்டி னெறிதப்பல்போன் 
மாதை நினைந்தும் பொருளை நினைந்து மயங்கினையே . ( ரு உ அ ) 

தலைவன் பிரிவுழித் தலைவி கலங்கல் (இளவேனில் ) 
ஆவுங் கலையு மதயானை யுங்கொள்ளை யாடுமெங்குந் 
தாவும் பரியு மணிக்குப் பலும்பல சாளிகையு 
மேவும் படி வந்த வால்வேண் மயில்வெற் பிறையிருந்தார் 
கூவுங் குயிலைக் குசனெரித் தாரன் று கொன் றிலரே , 

( இஉசு ) 
பாங்கி வன்புறை . 
கஞ்சம் புகுந்து முன் வல்லத்தி லேகையைக் காட்டுகின்றார் 
வஞ்சிக் கொடிமயி லேசலிங் கங்கொள்ளை வாய்த்தனராங் 
கொஞ்சுகல் யாண மிகத்தேடிக் கைவசங் கொண்டு சென்று 
மிஞ்சும் பணமயில் வெற்பாருக் கென்று முன் விண்டனரே . 


கூ கூ - பொருள்வயிற் பிரிவு . அக 

தலைவி வன்பொறை. 
புகலந்த பொன்னிற் பொறைசிறி தென்பள் புகழுமுன்ற 
னகம் வந்து சேர்குவ தாறாறென் றோதுவளாறு முகன் 
குகன் வடி வேலன் மயில்வெற்பர் கொம்பு குறித்தனர் நீ 
சகிசதி யென்பள் சகியே யிவளவஞ் சகியல்லவே . ( நிகூக ) 

தலைவன் வருவழிப் , பாகன் றன்னோடு கூறல் . 
கன்றிய காமத்தி னால்வரு மன்னற்குக் காதளை 
னன்று கொடிஞ்சியந் தேர்விடக் கற்ற தறிந்தனையோ 
வென்றி முருகன் மயில் வெற்பிற் றெவ்வரை வீட்டினன் கூட் 
டொன்றில் பாதியுடைவாள் செலுத்திச்செல் லுன் மனைக்கே . 

( ருகூஉ ) 
வருவழிக் கலங்கல் . 
தேடச்சென் றோம்பொருள் சென்றன மோசென்ற சென்றவெல் 
கூடச்சென் ன்றி நின்னிலயெதிர் கூங்குயிலே 
பாடச் சென் சேர்துயர் தீர் போர்மயில்வெற்பிற் பாவைவிளை 
யாடச்சென் றான் கொல்வனமோ கொல் கண்ணெதி ராயினதே. 

( நந.கூ ) 
வந்துழி மகிழ்ச்சி : 
பொன்பயி லூற்றது பஞச வனக்கிளி புக்கதுவெள் 
என்ன நடந்தது யை யெதிர்ந்த தருள் விரும்புஞ் 
சின்னஞ் சிறுகுயி னாண் கொண்டது பெற்ற சிங்கஞ்செவ்வேண் 
மன்னு மயில் வெற்பிற் கல்யாண மாக மகிழ்ந்தனரே நந ஈ 


லாம் 


தலைவி முன் தலைவன் கார்ப்பருவங் கண்டு மகிழ்தல் . 
வருமுனென் கைமந்தர வாளாய் வரல்கண்டு மற்றவன் கைத் 
தருகின்ற வாளென வாகுநின் கண்ணெனச் சாற்றுகின்ற 
பரவையுண் மேக முருகன் மயில்வெற்பிற் பாவலர்க்குத் 
துடைமரு தேந்தரன் றரல்போற்பொன் மாரி சொரிகின்றதே. 

நாவலர்வாழ்த்து . 
வாழி மயில்வரை வள்ளிதெய்வானை மயில்கண்மயில் 
வாழி பொருமயில் வாழிகை மேற்கொடி வாழிபதம் 

ழி யருள் சண் முகம்பன் னிருசெங்கை வாழி செவ்வேள் 
வாழி தலத்தொடு தானீகர் வாழிய வாழியவே . ( நகசு) 

மயூரகிரிக்கோவை முற்றிற்று , 


1 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை 


புலி , முலையாற் களிறு , கண்களான் மான் படம் 

கணபதி துணை 
. 

காப்பு . 
அன்பிலார்க்குப் பிக்காவளம் உகச்செய்யும் ஒரு தர்கா வளமு 5 
வன்றாள் தாம் கோவை சொல்லவு தவும் எனக்கொண்டு கூட்டுக . 
பிர்காவளம் - குறையா , செல்வம் . 

செட . தக்கா பையா - 
யானை . விக்கினேசர் என்ற பெயருக்குத் தன் காளை ச்சிர்,கயாக கார்க்கு 
விக்கினக்கைச் செய்பவர் என்பதே முற்பட்ட பொருளாலேன் கி , 
கதை முற்படக் கூறினாரென்க . 

நடையாற் பென்யானை , இடையாற் சி 


( க ) பிடி 


கை 


கா 


தமலை 


அவ்னடா! ., 1) ,! 


ஒரு மயில் பிடி முதலாகிய மிருகங்களைப் பகை கடிந்து 
கென்பது மற்றொரு பொருள் . 

( 2 ) தகர் - ஆட்டுக்கடா . தாய் தந்தை நோய்க்கால் 028 . 
விமயமலை . சந்திரோதயப்பகை என்றது வெகளை 
4. மயிற்பகை என்றது . நாகருலாகத்தை பார் - மயேந்திரபுரி . 
கொண்டது - கடனீர் . பாகக் கொண்ட தேவருலகெனினு மமையும் 

( 1 ) திரை - திருப்பாற்கடல் . செம்மலை என்றது மேருமலையை 
நாண் தரை 

வாசுகியினுலகமாகிய பாதலம் , வெண்பிறை என்ற ச 
நெற்றியை . முத்து என்றது வெயர்வையை. 

( ச ) சுரர் - தேவர் , மறையவர் - எதிர்மறுப்புள்ள வஈரர் . ஈன் . 
த்தரர் - நாகர் . சுரும்பு - மந்தர மலை , மரர் - எாளிகள் . அல்லார் 
அஞ்ஞானிகள் . பெரும்பேறு! - புண்ணிய பாவங்கள் . இவை முகாம் 

கருமைக்குவமை. இருபோக்கிகளும் க ள்ள பாரு 
நோக்கு நோய் நோக்கொன் றன்னோய் மருந்த . என்வார் திருக் காடர் 
இங்கு நோக்கத்தககது . 


வெண்மை . 


(ரு ) பொன் தங்கத்தாலும் , இரும்பு சம்மட்டி முதலிய கருவிகளா 
ஓம் , நவமணிகள் . வாரெவூசிகளாலும் செம்மையாமாறுபோல இர்ன் 
போல் வாளுந்தானே செம்மைப்படவேண்டுமல்லாமல் மணிமருந்தாக 
களால் ஆவதில்லை என்றவாறு , மருந்திற்றீராது மாளியினாகா . கருர் 
கவமுயற்சியின கறலுமரிதே என்றார் பிறரும் . வயி , ஆசிய மயன்விளை 
விரும்பும் . செயிரறு பொன்னைச் செம்மை செய்யாணியும் . தமக்கமை - 1 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை 


வியும் பாடாமவை போ வரைக்சிற முணர் கலு முரையது தொழிலே. 
என்மடத்திய + சூத்திரர்க்கு ஒப்புநோக்கத்தக்கது . கரும்பொன் - 
இரும்பு . கல் - நவமானிகள் பிறா கல் மலை . துவிதம் - இரண்டு. 


. 


I 


அ 


( சு ) பூவடுகான் வெட்டிவேருறச்சாய்த்து - மலர்களடுக்கப்பெற்ற 
போ போலுங் கூந்தலை வெட்டிவேருடன் சோச்சரியவிட்டு , பூவும் . 
வடுவம் உள்ள காட்டை வெட்டிவேரோடே சாய்த்து என்பது மற்றொரு 
பொருள் . புத்திகள் அயில் -- முருகன் வேல் . இது வினையுவமை 
மலைத் தேனுக்கு - மலைப் புற்றவெனக்கு, மலையிலுள்ள கேனுக்குவென் 
பது மற்றொரு பொருள் . வடுகர் பிடிவாக்குணமுடையராகலான் . கா 

பழமோ என்பதுபோற் குறிப்பால் வினவினன் என்க . என் 
மன வங்கர் 

தகளைப்படைத்துவானா மென் செயப்படைக்கா என்ப 
காண்க . அன்றியும் வடுகர் சார்தற்குரிய ாகாதவர் ஆகலான் இல் 
வாறு வினாவினன் என்ன மாம் ; வடுக ரிவாளர் வான்கருநாடர் - 
+ டுகாம் , பேயெருமை யென்றிவையாறுங்குறு காரறியடையார் என்னுஞ் 
செப்டரிர்காணக . 

( எ ) கையன்றிமெய்யறியான் யாசகர் கைகளை யல்லாமல் அவர் 
( தேகத்தைக்கானா, கவ 

தவன் . கொடைப்பால் கொடைப்பகுதி . 
( ) /, 4 1 5 போ சி வர் திருவண்ணாமலை பாதீனசை சார்ந்தவர் . 
குன்றக்குடி முதலாகி தேவஸ்தான விசா 7ணையை மருதுபாண்டி 

எடியா 
பரிசுப்பொரவர் . 


4 ) 


ன் என்றது 


பக ) 


நா b (5 ) 


( 4 ) குவளை ன் நீ 

கொண்ட பிடான் + - குவளை ளை கை 
கொண்ட திருமால் ( 1 ) என் பகைப்பிரித்து முன்கூட்டுக . கோடு - 
வள்ர்நாயகியை . 

டாகம் . 
w % யம் 

தன்னைப் பா : | பசரிக்கும் உர்ப்பராகியைம் 
பரி துவிட்டு , கோகிலம் - குயில் 
( + ) பஞ்சோலை . குசர்கான் 

கூந்தர்காடு . கருப்ப 
னம் - வண்டுக் கூட்டம் . நூல் 

சாஸ்திரங்கள் . ஐம்பால் 
கூர். பஞ்ச லக்ஷணர் . மரிழ் ; + டி . கட பா நல்லன 
வீட்டிர்ந்துங் கரும்பென்றுக்கனென்று நாமம் பெற்றும் என திரு + 
பெதர்க் கோவையர் சர்க்கப்ைபுலவர் கூறியவார்னும் கரும்பு 
வன்டென் 


கான் 


. 


எடு 


றுணர்க . 


Lio 


(30 ) சாரிக்குக் காவடியிட்டது - சா என்பதை சார்ந்த . ரி என் 
பதற்கு முதலில் தா என்பதை இட்டதை ( சாகாரியை ) என்க . சாதாரி - 
எடு பண . 

வேரி - தேன் . வான் பரி - சூரியன் குதிரை பாரிக்கு 
பருத்த குடம்போலு முலை . களபம் - கலவைசசாந்து . பாகயம் - 
காமடை போலு முகம் . வாரி - கடல்போலும்கண் . மை - அஞ்சனம். 
குப்தில் யானையை யடைப்பதூஉம் ; பாதிக்கடாகத்தில் கடலின் கரு 
மைபைக்காட்டுவது என்மலர்க்க மே 

என்பது மற்றொரு பொருள் . 
ப கு - பாதி . அய 

தடாகம் . 


( கக ) ரின்னயம் - நிச்சயம் . 

ஒன்பது 

-ந.வடிவங்கள் . 
அட்டமூர்த்தி வடிவம் . படாம் - வஸ்திரம் . வர்னவிகா ம் வர்னத் 


எட்டு . 


- 


விகள் . 

மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை . 
தின் விளக்கம் . கன்னம் - காது . 

சொன்ன கடம் - பொன் யயாகிய 
கும்பாசி . நல்லோரை 

சிறந்த விராசிகளை ; பெரியோர்களை . 
வுள் வடிவத்திற் சீவன் , ஈசுரன் . உலகம் . எனப்பட்ட இச்சித்திகள் 
தீட்டியிருத்தலை ஞானிகளுக்குக் கற்பிதமென்று காட்டு கந்தனென்ற 
வாறு . 

( கஉ ) வாசி - குதிரை . பதம் - வாழு டம் . 
கடாவை.புடையவர் ; தக வித்தையுபாசனைக்குரியவர் . அதான் து 
காசவுபாசனை . 

தகாம் - பிரணவாகம் " ம் . 

வருவார் - புதிதாய் வந்தவர் . யானும் என்னும் உம்பையால் 
நீயுவ்வூரிலுள்ளா யென்னைப்பாதுகாக்கு கடமையுமுடையாயென்ப 
பெரப்பட்டது . பூங்கருவார் புனக்கொடியார் இடல்செல்வது - யந்தி 
|-- ர்குக் கருத்தென்பர் . எனக்கொண்டு பட்டுக . கொடியார் என்பது 
குருக்கத்திக்கொடியை. என்பர் என்றது -லகத்தவ "ை . 
மற்கொடி என்றது அண்மைவிளி. 

யான்றாகு 
இது வினைத்தொகை. 
( கச ) கரிய கொடி - கருமையாகிய குருக்கத்தக்காடி : கரு காடி 

இடம்போல் - இடத்திற்கெல்லுவது ; வலது பாகத்திலிருந்து 
இடது பாகத்திற்போவது , அமுதப்பெரு குடம் - முலைகள். கஞ்சர் - 


( கா ) 


நான . 


1 


7 


(கங் ) 

சூடு அல்மதனன் -சிவபிரானுதல்லித் மலபார் கடு aini / 
மன்மதன் . கரும்பு - தலைவி , கரும்புவில் , நான் காணமாகிய களர் . 
நாணி . 

தோம் - குற்றம் . ஆடல் - வெற்றி . கயல் - தலைவிகான் . 
க்கொடி . மதியார் மரபு - அறிவுடையார் வழித்தோன்றிய தலைவன் 
பாண்டியர் மட்பு . 

கூடல் மதுடை, 

குமா - 
சன்னியாகுமரி, சேர்ப்பன் - கடற்றுறைடை டையவன் . அர்" என் 
மையுடையவன் . டேல் கால நீடித்தல் . விதி - பாழ் . 


செர்க்கை . 


கன்மாகை, 


( கசு ) 

பொன் நாண் திருக்கும் இறைவர் இலக்கு . / 
நாணையுமாறுபடச் செய்யுந்தலைவர் என்பது மற்ாெரு பொருள் . 
க்கு - பிணக்கு . கல் - அகலிகையாகியகல். சிகண்டி மலை பல 
மேருவில்லிற் பூட்டிய 

வாசுகியாகிய நான்பானில்லாதவாறு பா 
முன்னுபிரினுஞ் சிறந்த எனது நாணு ப்பொழுது பயனின் 

ள் என்க . அம் - சாரியை . 


யும் என்க. 


( கஎ ) 

சிகண்டியும் -வேலும் , என்றது தலைவி சாயலையும் , கன் 

வறிது - சிறிது . குமாக்கடவுடைய பாலையும் , விமா 
யுதத்தைய சினைக்கச் செய்தீ " ன்பது கருந்து . 

( க சேவல் . இடையில்லது - சேல் ; முன் பாத்திரை 
மது செல் ; எனவே , சேவல் , சேல் , செல் , என்னுமிம் மூன்றள். 
செல்லைக்காவல் புரிந்து , சேலையும் , சேவலையுங் கொடிகளிற் சேர்த்துக் 
கொண்ட கந்தன் என எதிர் மானிரைப் பொருளாகக் கொள்க . குடா 
பக்கடவுளே யச் 

பக்கியப் பெருவழுதியாகலானிப்பன கூறினார் . செல் - 


மயூய கிரிக்கோவை யரும்பதவுரை , 


11 


| 4+ 


மேகழ் , செல் - ஒரு மீன் . பொற் கொடிபவளத்தையு முத்தையுமின்ற 
தென்பது மற்றொரு பொருள் . 

) பூட்டி காண்தார் - சூட்டிய வடத்தோடு கூடிய சதங்கை 
அதுவீரக்கழல் , கழல் என்பதற்கிப் பொருள்படக் காலணிமணிவா 
( சான்ரூர் சிவஞான போதச் சிற்றுபைலும். தாரு - பஞ்சதருக்கள்.. 
(பொர்பர்கயம் - பதுமநிதி . கார் என்றது இங்குப் பொன்னைச்சொரி 
பாம்புட்கலாவர்த்த மென்னுமேகத்தை 


உ () ) குக்குடத்துசன் - கோடக்கொடியையுடையவன் . 

நாவாம் 
Co என்றது அதரத்தை -ச்சி முதலாக உள்ளங்கால் வரைய ள்ள சில 

பர்தாற்குடமாகக் கூறலால் நாலாலையென்றார் . 
நெற்றி - இயபாண்டாலை. 

கண் 

மூன்றா லை . 
1• l ox // / _ லை . 

எனைய இடங்களை கொக்கோகத்திற்காண்க . 
1 ) - அலை . பவம் - பிறப்பு . அமுதுண்டவர் நார்பவத்தின் று 
பாத்தமேயாவர் எனக்கொண்டுகூட்டுக . 


பங்கமா 
( ! ? ல . 


தோகை கனில் , வடமேற்கில் , தேரினில் கால் வைத்தவர் 
மன்பது பலிலுந்பேரிலும் பாடங்களை வைத்தவர் என்றும் வடறோம் 
வாயவைத்திக்குப்பாலகர 

லகராக வைத்தவசென்றுக் கொள்க . மூவர் - 
யர் திகள் , பகிருட்டல் - பாதிமெய் . 


( ? 2 ) மற்றோர் என்றது எனையகிரகங்களை . மானத்திரவியங்கொ 
எண்டார் என்றது தலைவரை . நெறி - கந்தருவ 

மெணம் . கானம் - காடு . 
பால் - பாம் . மால் - இன்பமயக்கம் . கானத்தில் ஒத்த காமவின்பத் 
< தலை சொத்து போல்,எகத்திற் பிறவாடவர்கள் என்னை யொ 
பக்த மற்றப்பென்களுக்கில்லாது அளித்திலர் என்றபடி . 


வாகுவில்காலட்ட பானுவம் - தோளில் விலகிய ஒளியையும் , 
நான் குன்றிய தோள் என்பது கருத்து . விண் என்றது மேகம் போலுங் 
காக்கலை . சரோருகம் என்றது தாமரை போலும் பாதங்களை . அன்னம் 
என்றது அம்சதொனியையுடைய சிலம்புகளை . ஒதுங்கல் - விலகுதல் . 
பாலிட்ட சொல்லியர் - பாங்கியர் . மயூரப்பருப்பதத்தார் வேலிட்டமா 
என்றது சூானகியமாமாத்தை . மாம்பிஞ்சு - கண் . தோள் ஒளிகுன்றி 

தயும் , கூந்தல் சொலைந்திருப்பதையும் , சிலம்பு விலகிக்கிடப்பதையும் . 
அதிபத்தின் பாக்கியர் செய்யுமாரவாரத்தையும் , மையழிந்து சிவந்த கண் 
கம், நழுவிய வாபரணங்களையும் வெற்பவர் கண்டாரில்லை என்று 
IT னள் என்க . 


வணிந்துள்ள 


129 ) காலிற்பணயுஞ் சிலம்பு - பாதங்களற்படிய 
--ழ். சௌந்த 

து இறல் - வளைந்தொடிதல் . பால் - இடையின் பக்கம் . 
ருக்குமணி - ஒரு ஆபானம் . இதில் முதலடியில் . வாயுதேவனால் ஆதி 
சடனுடல் நெளிய மேருமலைச் சிகாம் வளைந் தொடிதலைக் கண்ட 
துண்டோ எனவும் , 2 - ல் பான் மேற் பொருந்திய வாடையொதுங்கா 
அதைப்பார்த்தர் எனவும் . 4 - ல் கிருஷ்ணனான் மகிழு முருக்குமணிக்கு 
மாசில்லை எனலம் . போன்று மாறுணர்க . மாசு என்பதை மாசெனக்கே 


மயூரகிரிக்கோலை யரும்பதவுரை. 


எனப்பின்னும் கூட்டி . யுனக்கணிந்தவணிகளான் மாசுவரின் அம்மாசு 
எனக்கே என்றான் என்பது கருத்தாகக் கொள்க . 


உ 


மயிலீர் . குயிலிர் என்பன விளிகள் , அயில் ஈர் எனப்பிரிக்க 
இயாவும் என்னும் உம்மையாற் பகலும் என்பதுபோதரும் . 


ஈனை 


( உ 5 ) 

மலைமடு . தினை சிறுமை . சாவனச்சோதி - வாணப் 
பொய்கைகயை புடைய குமாரக்கடவுள் . சவணப்பொய்கையில்வதாரமா 
கியக - வளெனினுமமையும் . 
( உஎ ) 

கொண்கன் நாயகன் . நதிபதி -கடல் . முருகன் தாதை அம் 
மான் என்பது தக்கனை , மாம் - யாகம் . 


- 


மயூ 


யுணர்ந்த 


( உ அ ) மட்டு 

வாசனை . திட்டாந்தம் - கா மணம் . சந்திரங்கள்சிலம் 
பலரில் - கிரியிலமர்ந்திருக்குங் குமாரக்கடவுளைப் போல , கள்தாத 
பூங்குழலார் மணங்காண் அக்கருத்திற்கு அன்று எனப்பிரிக்க . இராமனைப் 
போல வேறே கலியாணஞ்செய்வதில்லை என்றபடி . உள் தாங்கள் - மன 
வளைவு . பிறப்பொன்றினும் - ஒருபிறப்பினுமென்க . காறு 

( லுதல் - ஈண்டுச் 
செய்தல் . 

( உக ) கலை ஓர் மயில் , எருத்தினில் - கலைகளை 
னாகிய மயிலினுடைய வழகிய பிடரியில் . கொண்டு எறிக்கொண்டு. 
கடையிலும் யுகாந்தத்திலும் . வாழ்லை வாழும் லைமையை . அதும் 
செட்டி - உபதேசிக்குஞ் செட்டி நாமங்கொண்டவர் . வஸ்திரப்பொதியை 
யொரு மலைக் காளை மாட்டிலேற்றிக்கொண்டு விற்றலன் றிக் கடை " 
கருந்து வியாபாரம் பண்ணுஞ்செட்டி என்பது மற்றொரு பொருள் . முன் 
விளையலெடுத்து விற்றதெனினுமமையும் . 

( 

10) மதியோன் கதிரென நியமித்தகாலந் தவருமலுதயமாகு 
சந்திர சூரியர் போல . தோன்றலராமெனின் தலைவர் வாராராயின் ; 
விதியோ - வாழ்வினையோ ? பிறப்பினை ஆதி ஒப்போ - நன்கு புலப்பட . 
வில்லை. விரகநதிபதியோ - ஆசைக்கடலோ ? கொடுவரியோ - கொடிய 
வண்டோ ? அன்னமோ - அன்னப்பறவையோ ? பாவையரோ - பாங்கி 
களோ ? துதியோ - புலம்பலாகிய தோத்திரங்களோ ? பழிகொள்வது 

? என்க . தலைவர் வருவதற்குக் காலதாமதமாதலாற்றலைவியிறந்து 
படின் விதி , ஆசை ; து து செல்லுதற்குரிய வண்டு , அன்னம் , பாங்கியர் . 
புலம்பல் , இவைகளைக்காரணமாகக் கூறுவார் என்றவாறு . மதிகதிர் 
நியமித்த காலந்தந்தவறாது திக்குமென்பதைத்திங்களொடு ஞாயிறன்னவாய் 
மையும் என நன்னூற் பாயிரவுரையிற் கூறுமாறுகாண்க . 

( ஙக ) பணித்தாம்பு அசைக்குமலை - வாசுகியாகிய நாண்பூட்டிய 
மேருமலை. பாண்டியன் என்றது உக்கிரப் பெருவழுதியை . கணித்தார் 
வேங்கை மலர்மாலை . மணித்தார் - முத்துமாலை . 

வயிரம் - வச்சி : மகளி . 
அணித்து 

சமீபம் .. 
( ஈ.உ ) ஆற்றியந்தணர் என்றது ஆறங்க காைமுணர்ந்த முனிவா 
கிய மார்ப்பார் . மாறவுரைத்து மாறுபாடாகச்சொல்லி . ஆறங்கமாவன . 
கலித்தொகைக் கடவுள் வாழ்த்துரையிற் காண்க . ஆறு - ஆகுபெயர் . அந்த 


யர்கள் 
யாடே 


தோ 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை. 


றுங்கூறுவீர் . 


கார் -- வேதாந்தத்தை யணவுவார் - அழகிய தண்ணளியையடையா ென் 

மறைப்பொருளுரைத்த கதை திருவிளையாடற்புராணம் 
வேதத்திற்குப் பொருளருளிச்செய்த படலத்திற் காண்க . 


{ 5 ஈ . ) சிசு- ம் பிள்ளைகளுக்கு நேர்ந்த . சாகாபோகப்பெரும்பவம் 
* - ஆகாரத்தையுடைய கடல்போன்ற வியாதியோடு நீசப்பிறப்பும் 
போக , அர்ச்சித்த சு . பியோன் - அர்ச்சனை புரிந்த வதிஷ்டமுனிவர் . இல் 
வரலாறுதலபுரானத்துட்காண்க . அபன் அரிநம்புசுரர் - அரனையும் அரி 
யையும் கதியாகக்கொண்டதேவர்கள் அசுரரையும் , சேடனையும் , நஞ்சை 
ம் , விரும்பி இப்பூமியிலுள்ள வித்தலைவியாகிய வமுதத்தை விரும்பினா 
ரில்லை என்ற படி . சாபி - காமதேனு . 


வ 


பாம்பவ 


ந.ச ) மேலார் - மேன்மக்கள் , கண்கள் . கீழார் -கீழ்மக் 

மக்கள் , கால் 
கள் . வெள்வளையான் பாலாருமென்பதற்கு வெண்மையாகியசங்கத்தைக் 
40 பொற்கொண்ட கிருஷ்ணன் பக்க தேதங்கிய என்க . துவாபரயுகத்தில் 

பவதிக்குப் புத்திரப்பேறு கருதித் தலவாசம் பண்ணியிருந்தமையாற் 
கொள்க . வரலாறு தலபுராணத்தாலறிக. வலவன் - தேர்ப்பாகன் . 

- கருமை . கமம் - நிறைவு . வேல் என்றது கண்களை . தளிர் என்றது 
பாதங்களை . கலவிக்காலத்தின்மையழ்தல் சிவப்புறுதல் முதலான துன் 
புறுத்தப்பட்ட கண்கள் . திரும்பிப்பார்த்தலாற்றனக்குண்டாகும் வருத் 
தத்தை நீக்கலும், வருதன் முதலான விபசாரங்கள் செய்யப்பெற்ற 
பாதங்கள் பிரிந்து நடத்தலாற்றனக்குத் துன்புறுத்தலும் கருதிக் கீழா 
ருறவிற்கு மேலார் புகை நன்று என்றான் என்க . 


Το ον 


( (ந ) வையம் - தேர் . மையம் - நடு . ஆயம் - மாதர் கூட்டம் . கதிரு 
தயம் - பாலசூரியோதயம் . மான் என்பது தலைவியை . 


(ஙசு ) ஏந்திழைவேல் என்றது தலைவி கண்களை . ஒருத்தி - உயிர்ப் 

நீர்விண்ணார்மதி - குறைவுநீக்கிய பூரணசந்தியன் . தாமலை 
மெய்த்துயர் வேண்டின என்பது மாலைப்பொழுது வந்ததென்றபடி .. பொ 
ய்த்துயர் - மெய்வாட்டமாகிய துயதென்க . 


( க.எ ) கால் அம்கை காலாலும் , அழகிய கையாலும் , கல்சாபம் 
லாக்கும் கடளைர்க்கு - அகலிகை சாபத்தை வாங்கிய விஷ்னுவிக்கும், 
மேரு மலையை வில்லாக வளைத்த சிவபெருமானுக்கும் , பாலன் , மருகன் 
என்பதை எதிர்தினிரையாகக் கொள்க . சாமளம் - பச்சை . மன்னவர் 
வெற்படை கண்ளாகிய வேலினிடத்தும் அம்பினிடத்துமிருந்து கூர்மை 
யைக் கொண்டது என் ச . வாங்கலே வளைத்தல் கொள்ளல் என்பது 
கண்டு , 


. 


அ ) பேதையரென்றது - தலைவியை. கண்கூற்றின் - கண்ணாகிய 
யமனோடு . பெற்றவர் பேறு - பெற்றோர் பயன் . ஆணின் மேவுக - ஆணைப் 
பெற்றார் பெறும்பயன் போலப்பெறுக . கஞ்சன் 

- பிரமன் . சிண் 

- கை 
யாள் . சிலம்பவர்க்கு - சிலம்பில் வாழ்வார்க்கு . விண் கூற்று - மேலுலக, 
திலுள்ள தேவைாக்கு . . அவர்கள் என்பது பெற்றோசை . 


/ 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை. 
( ஈ ) , பைத்தாமரை -சர்ப்பாபாணத்தை யணிந்த சிவபிரானை . பணி 
சேய் - பனியச்செய்தசேய் , பருமம் - மேகலை வகை லொன்று . பரும 
வல்குல் என்றது பருத்தவல் குலையுடைய தலைவியை , ழைத்தாமரை என் 
றது தலைவிகண்களை . மாதவி - குருக்கத்தி . வைத்தாமரைக்கணை 
மையாகிய தாமரைமலரம்பு . பின் கூடும் என்றது எய்யுங்காலத்தில் பின் 
புறந்தம்மிடத்தியைவதை . மாற்றலர் என்றது - மன்மதனை . தாமம் - மாலை . 


- 


கூர் 


( 50 ) மனத்தார் இருளில் விழியாரிமைக்கிலருமாறுமென்று நன 
வையழியார் எனக்கொண்டு கூட்டுக . 


( சக ) 


புலியை - தலைவியிடையை . அனத்தை - நடையை . எனை - 
அவை யொழிந்த . மானை - கண்களை . கலி - சிறுமை . புலி - சிங்கம் . 
அது டைக் குவமை . புலி சிங்கமுழுவை காந்தேஎன்பது பரினோ 

கண்டு. 


(சஉ ) 


Pi ன . 


கூடிய 

விசை . 


வலா 


விரை - மணம் . சுரும்பு - மலை . பொன்வரை மேருமலை . 
( சது . ) கானைக்காளை என்பது திருக்கானப்பேரூரிலமர்ந்திருக்கும் 
காளையப்பாாகிய சிவபெருமானை . ஒரு கொம்புதர்மேன் என் து திரு 
மாலாகிய வபாகக்கோட்டைக் கவர்ந்து கொடுத்தடை 
எழு சாங்களோடு 

கொம்பு கொடுத்த நீரைப் 
பின் எ எ . எம் பாட்டுக்களானு மறிக . 

( சச ) கள்ளம் - வஞ்சம் . புள் என்றது கலவி 
கண்டத்திலிருந்தெழுப்பும் அரி குயில் மஞ்லை தே * னம் 4 
காடை கோழிக் குரல்களை . பட்டர்ப்பள்ளர் - பாட்டா ய பள்ளம் . 
ந்தி புரி . வாரி - கடல் . 


4 


// 


( சரு ) வன்புறைப் பேசு - வற்புறுத்தி சொல்லிய சொல் . காரி - 

இறப்பு ஒன்றிலும் - இறப்பெய்தினாம். 


மார்கனி . 


- " பை 


( சசு ) தக்கு - தாழ்ந்த சுதி . எச்சு உயர்ந்த சுதி . மன்று 
அறு எனும் வாயில் என்றது பானன் முதலிய வால்காமில் 

அ (0 , ப , 
வாயிலாகிய பானை. வி . அகத்திணை சூ . 61. கானக . 


மாலிகை மூன்று ஆவன கடம்பு , வெட்சி , வேங்கை . பை 
மேல் . தாபதர் - விஸ்வாமித்தியர் முதலியோர் அயனார் மகன் -வதில் 
டன் . அவன் என்றது குமாரக்கடவுளை . படம் - பாகம் . . துடி - அடி 
ப்பு , அது விலைக்குறிப்பு . தாபதர்க்கருள் செய்ததையோ ? அயனார் 
மகர்க்கு அவன் சொல்லியதையோ ? அவன் பழத்தைச் சாரப்பெற்றது 
டிப்போ எண்ணி வந்தது என்னை ? என்றவாறு . இவ்வரலாறுகள் பல 
புராணத்திற்காண்க . எண்ணிய எண்ணி . 

வேட்டம் - வோட்டை . குகன் மா இலக்கு எய்ந்தது 
எய்த்ததாகிய மான் . இது வினையாலணையும் பெயர் .. போன் 
லும் என்பது போன்ம் . 

ILI GOT பான் போல் 
திய தலைவி . இது உவமையாகுபெயர் . 


என 


ரின்ரது . 


வா 


அ 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை . 


( 


தூரம் . 


( சக) நூல்மலையைத்தாங்கும் . அவினந்தம்பகைதம்பகையை மாற் 
றும் , சிலை. நேமியைத் தாங்கும் , கலை வெம்புலிப் போரைத்தா 

தாங்கும் , 
என்க . சிலை - லில் , கல் நேர் சக்கராயுதம் . சீயம் - சிங்கம் . கனம் 
மேகம் . விடர் - காமுகர் .. 

( 50 ) வளை கூறச்செய்தது வள்ளிநாயகி . கூறு கொண்டது - பார் 
வதி . உரத்திலுதித்தது - இலக்குமி, நாச்சென்றது - ஈஸ்வதி . கூறு - 
பாதி . உரம் - மார்பு . பெண்மை 

பெண்டன்மை . 
ருக ) வாண்மை - 

வாள்வலி . வின்மை வில்வலி . மூரல் - சிரிப்பு . 
சேண்மை 

பிறர் என்றது அடுத்தவரை . அண்மை 
சந்தை நடு காண்மை மனத்தினடுவிற் காணுந்தன்மை . 

( உ ) வம்பு - இரவுக்கை . நம்பிடு அத்தேவரை என்று பிரிக்க 
( ருகூ ) விண்ட - விரிந்த பூங்குழல்மமான் 

வள்ளிநாயகி . வேங்கை 
வேங்கை மரம் . மானைக்கவா வேங்கை வடிவெடுத்தோன் என்பது மர் 
றொரு பொருள். 

(ருச ) அல்லவை - பாவங்கள் . முத்கானம் என்றது வாக்குத்தத்தம் , 
மநோதத்தம் , தாராதத்தம் என்பவைகளை , அறப்புரம் - அறச்சாலை . நல்ல 
வர் - பெரியோர் , வேட்டைவீரர் . சிங்கம் - சிங்காதனம் . சிம்மம் . நண் 
னலே - அடையப்பெற்றிலை . மான் - தலைவி , மான் . 

( குரு ) காகங்கவிழ்த்தரீர் - காவேரி ; சோண்டு , தின்றகைக்குழர் 
கையாகம் கரையிற் கராத் என்றது அவிநாசித்தடாகக்கரையிற் சு 
காமூர்த்தி நாயனார் வரவழைத்ததை . சோனாடு . விண்டு மீனானது - வையை 
மதியிற் பாண்டியன் சந்தியாவந்தனம் பண்ணுமர்க்கிய நீரில் திருமால் 
மச்சாவதாரமாக வந்த வரலாறு பாகவதத்காலறிக . 
( ரு.கா ) 

மாமன் - திருமால் . மஞ்சு எறுமயில் வாகனம் என்றது மேக 
வாகனத்தி லேறுமிந்திரனாகிய மயிலை . முருக நாமன் 
பாண்டியன் . அயில் - வேல் . செயம்பெற்ற நாடு - பாண்டி வளநாடு . 

( ரு ) எந்தை என்றது குமாரக்கடவுளை . கையாயுதம் - வேல் . 
பரி - மயில் . வீடு - மலை . வற்றாச்சிந்தை - அறிவிற்குறையாத மனம் . 

( 54 ) நாலெனுஞ் சாதியில் - பதுமினிமுதலிய நால்வகைச்சாகிப் 
பெண்களில் ... சண்பக மேனி சண்பகமலர்போலும் வடிவுடையவள் . 
முதற்சாதிப்பெண் என்றபடி . சக்கரம் - மோதிரம் , சக்கராயுதம். சங்கு - 
வாயல் , பாஞ்சசன்னியம் , கோல் - அம்பு , கொப்பு - ஒரு ஆபரணம் . 

. 
குழைமேற்கொப்பு ஒன்றியிருக்கும் என்பது மற்றொரு பொருள் . குழை - 
கழை . கொப்பு - கிளை . 

( க்க ) தான வருக்குச் சங்காரகாலனை யெனக்கூட்டுக . உங்களாம் 
அதட்டல் . சொற்கம் - முலை தேவருலகு . சேண்நெறி - தூரவழி , ஆகாய 
மார்க்கம் . சந்தனம் , சிலம்பு - மலை . 

ங்குக்காணற்கு என் 
என்க . என் என்றது யாது தடை என்றபடி . 


தந் 


- 


உக்கிரகுமா 


ஆடம் 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை. 


. 


( 50) எஸ் - சூரியன் . மதியை விரும்பாத குமுதமும் , மல்ரை விரும் 
பாத் 

வண்டும் உண்டோ என நிரனிரையாகக் கொள்க . ஓங்கல் - மலை . 
வளம் . 

சாக ) இந்திர ஞாலவையம் போன சேனை என்றது சூ னுடையவிந் 
திர ஞாலத்தேர் கவர்ந்து செல்லப்பட்ட சேனைகளை . எஃகு - வேல் . 
திருக்குளம் - மருதாபுரி என்னுந்தடாகம் . 

( கூஉ ) தாருகவெற்பும் , அலையும் . எனப்பிரிக்க . அலை - கடல் . சூர் - 
ரன் . இதழம் போருகம் - அதரதாமரை. எம் இறைக்கு ஓர்கணம் 
மாக்கி எனக்கூட்டுக . இதழ்களையுடைய கமலாசனத்தில் விளங்கும் பி . 
மானந்தத்தைத் தரவந்தவர் என்பது மற்றொரு பொருள் . பிரமனுக்கு 
ஒர்யுகம் கணமாதலறிக . 

( சு ) கண்கஞ்சினாற் செலக்காலஞ்சும் எனக்கூட்டுக . கால் பாதம் , 
யமன். காத்தல் முதல் பால் அஞ்சு என்றது பஞ்ச கிருத்தியங்களை . முக 
தம் நாலஞ்சும் ஒன்றும் நகை என்று பார்ப்பர் என்றது . இருபது வகை 
முத்தங்களையும் பொருந்திய பல்வரிசை யென்று வெற்பர் பார்ப்பர் என் 
றபடி . 

( சுச ) கருவேலை - பிறவிக்கடல், கரையேற்றி - கசையிலேற்றினவன் 
கயாழ் - முடிவு . 

காலன் - யமன் . வருவேலை - வருஞ்சமயம் . வயும் - 
வெற்றி . ஒருவேலை - ஒருவேலுக்கு . வடு - பொறுபாடு , மான் - தலைவி .. 
இருவேலை என்றது - இரண்டுகண்களாகிய வேலை . குழைந்தது - குழைந் 
தது . ஒருவேலுக்குச்சூரனுரு வடுவுற்றது இரண்டு வேலுற்று நம்மிறை 
யுருக்குழை தந்தது .என்பது மற்றொரு பொருள் . வடு - பிஞ்சு . குழை 
இலை . 

(கரு ) கோடணை -ஆரவாரம் . குஞ்சரி - தெய்வயானை . மன்னார் என் 
றது தலைவியை . கூடல் சேர்க்கை. ஆனைக்கொம்பு - முலைகள் . வாள் 
கண்கள் . வாய்மருந்து - தலைவிவாயமுது . யானைக்கொம்பால் வந்தகாய 
மும் , வாள் தந்தகாயமும் . வாயிலிடு மருந்தன்றியாறாது என்பது மற்றொரு 
பொருள் . 

( சுசு ) தொட்டிற் சிறையுற்று என்றது தொட்டிலிடத்திற் கிடக்கு 
ரிளமைப்பருவமென்றபடி . குரவர் சொல் - குருமொழி . சிட்டு - ஒரு 
குருவி . அது அடிக்கடி கலவி செய்வது . மெய்வாழையின் குளிர்விக்கும் - 
தேகத்தை வாழைமரத்தைப்போலக் குளிச்செய்வாள் . கொங்கைவட் 
டில் - கொங்கையாகிய சொக்கட்டான் காயில் . கொங்கையாகிய கிண்ண 
மெனினுமமையும் . குறி - நகக்குறி . வட்டிற்குறி பார்த்து மகிழ்வாளென் 
பாருமுளர் . 

( சஎ ) கலைமான் - கலைகளைக்கற்ற தலைவன் , கலையாகியமான் . மறத் 
தியெனும் உருவி - குறத்தியாகிய வழகிய வள்ளிநாயகி . அருவித்தினை 
தினைத்தாளையுடைய புனம் . பொன்மறிமான் தலைவி , பெண்மான் . 
துருவி - தேடி . கலைமானையுன்னிவிளையாடல் துருவிக்கண்டேன் என 
முடிக்க . 


புன் 


மனதை . 


- 


. 


கில 

மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை . 
( கஅ ) பால் - வாலெயிறூறிய நீர் . பழம் - வாயாகிய கோவைப் 
பழம் . கடிலம் முகம் . பாக்கிலை - க முகின்றோகை போலுங்கூந்தல் , 
எலம் - மயிர்ச்சாந்து . இகநீர் - முலைகள் . இரண்டகலும்நாலு இரண்டு . 
பாலையும் பழத்தையும் தட்டிலே வைத்துத்தாங்கிக்கொண்டு பாக்கு , 
வெற்றிலை , ஏலம் இவைகளையுங்கொண்டு இளநீரிரண்டுடன் தோன்றுங் 
கொல் என்பது மற்றொருபொருள் . இளமீர் இரண்டு என்றதை மேல் 
காஎ-ம் செய்யுளானுமறிக . அகல் என்பதற்கு அகலுதல் என்றும் . தட்ட 
மாகிய பாத்திரமென்றும் பொருள் கொள்க . 
( சக ) குவளைத்தரளம் என்றது 

கண்ணீடை முகிழ்நகை 
கொலை தினைப்புனம் . கொல்லை கொலையென இடை 
குறைந்து நின்றது . மன நிலைமேலருவி - மனத்திலரூபியாய்க்காணப் 
படுந்தலைவி . 

மாதவி - குருக்கத்தி . 
( 10 ) முயல்கள் கனித்தேனையுடைய வயல்களிலும் ; கலவியில் 
முயலும்பிணைமான் குளங்களிலும் றையும் என நிரனிரையாகக்கொ 
ள்க . பிணை மானென்றது மகளிரை . 

( எக ) ஆயம் உள்ளார்க்கு என்பதற்கு சூதாடலுடையவர்க்கு என் 
றும் , சூதாடலை நினையாதவர்க்கு என்றும் பொருள் கொண்டு , சூதாடலு 
டையவர்க்கு மாயக்கட்டையும் , சூதாடலை நினையாதவர்க்கு அருண்முடிப் 
பையும் ! அருள்வது ஞாயமென்றே கொண்டவர் என்க . 

மாயக்கட்டு 
பாயாபந்தம் . அருள் முடிப்பு - அருளாகிய பொருள் முடிப்பு நேயம் - 
அன்பு . பயம் - நீர் . தரம் - வயிறு . - இணையாக . 
மேகம் . மேகம் அன்பு பெறாமலச்சங்கொண்டு ஆகாயத்திற்புக்கதென் 
பது பற்றொரு பொருள். 

( எஉ ) ஒருமையில் - தனித்து கோன் மாலும் . புணை - தெப்பம் . 

( எ .. ) விழக்கு ஆவிபோலும் முருகன் . கொடிக்கால் - து வசத்தம் 
பம் . சாரி உலாப்போதல் . மாண்கூடும்பேடு மாட்சிமையாகக்கந்த 
னைக்கலந்த வள்ளிநாயகி . துறை - நீர்த்துறை. கால் நடையில் - பாத 
சாரியாய் . இதுதிணை மயக்கம் . கொடிக்கால் என்றும் , ஆண்கூடும் 
பேடை என்றுக்கொள்வது மற்றொருபொருள் . 
( எச ) மேகம் . ஓதி - கூந்தல் . கடி 

பெரிய 
தனத்தார் என்றது முலைகளை . வம்பு வாசனை . எவ்வனம் - யௌவ 

மயல் - காமமயக்கம் . மன் அத்தார் வெறி - முன் சூட்டிவிட்ட 
மாலையாலுண்டான மணம் , என் இனம் என்றது எனது பாங்கியர் கூட் 
டமென்றபடி. கிளி - தலைவி . பாடமுள்ள ( பெரிய ) பூனைக்குக்கடித்தர் 
எருழல் உண்டாகும் ; பெரும்பனக்காரர்களுக்கு வழக்குகளுண்டு , எங் 
தக்காட்டிலும் பசாசங்கள் சேர்ந்திருக்கும் , கிளிக்குப் பெரிய இறகுகள் 
பொருந்திய . என்னை என்பன வேறு பொருள் . ஓதி - பூனை . கடி - 
கடித்தற்றொழில் . மயல் - பசாசு . வாசம் - இறகு . 


எய 


- 


எம்லி 


- 


கனம் 


வாசனை . 


னம். 


(எரு ) விழல் பயனற்ற வார்புல் , பிற அன்பு - அன்னியதெய்வ 
பக்தி . நேகர் - பகைவர் . குழல் - கூந்தல் , வேய்ங்குழல் . குறிஞ்சி 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை. 


-- 


குறிஞ்சிமலர் , ஒருபண் . சேந்து - சிவந்து . அழல் உக்கனையதளர் - கழ 
லிலிட்ட தளிர் . நேரலர்போல் விழி சேந்து வாடியதென் என முடிக்க . 
விழலுக்கு முத்தொலையிட்டிறைத்தே னென்வி திவசமே என்றார் பிறரும் . 

((எசு ) அகம்வேண்டினர் வீட்டில் விரும்பியிருக்கும் பெண்கள் ; 
பனைக்குறை கொள்கை - பனந்துண்டத்தையுவமானமாகக் கொண்டகை 
யிலணிந்த ; வளைவில்வரோ வளையல்களை நீக்குவாரோ . வீடுகட்டவி 
ரும்பினவர் பனந்துண்டத்தாற் கொள்ளத்தக்க கைகளையும் , வளைகளை 
யும் விரும்புவதன்றி நீக்கமாட்டா ரென்பது மற்றொரு பொருள் . தேம் 
பொழி பூமனைக்குறைமான் என்றது இலக்கு போல் வாளென்றபடி . 
விய நன்மை கொள்ளாத மயக்கம் என்னோ என்றது கண்கள் நல்ல அஞ் 
+ னந் தீட்டப்பெறாக மையல்யாது என்றபடி , 

( எஎ ) அம்பு - அர்த்தசந்திரபாணம் . மால்வயைநாதன்றொடர்ந்த 
பன்றி என்றது திருமாலாகியவராகத்தை . மருப்பு - கொம்பு . கரீம் - 
அகத்திப்பூ . பொற்றாகை - பொலிவுடையபுன்னகை . 

எஅ ) இறைமகன் மாதுலன் என்றது பிரமகுமாரனுந்தனக்கு மாம 
னுமாகிய தக்கன் என்றபடி . உபதேசி - பிரகஸ்பதி . கொடுமொம் 
மொழி . அரன் கிட்டி என்றது சிவபெருமான் கண்ணாகிய சூரியனை . ஒரு 
நாள் என்றது அமாவாசைதினத்தை . குடிலம் - சடை . நாணமில்லாத 
வஞ்சனையையுடையமதி என்பது மற்றொரு பொருள் . குடிலம் - வஞ் 


+ கம் . 


மலமா 


( எக ) கழங்கு - கழற்சிக்காய் . மூால் - சோறு . புன்கண் - துன்பம் . 
சேதனம் செய்த - வெட்டியமித்த . அனம் - அன்னப்பறவை . பூவை - 
நாகணவாய்ப்புள் . 

( அ ) ) மடமாது செய்கைதன் செயல் அல்ல . இளநீர் - முலைகள் . 
இளநீர் . கச்சுறுவது என்றது தனங்களிலுள்ள தலைவன் கைந்நகக்குறி 
வியரவிக்கையான் மறைப்பதை . இளநீர்கசக்குமோ வென்பது மற்றொரு 
பொருள் . இதழ் கொண்ட பங்கயம் ஆம்பல் இளங்காவியலராது என் 
றது இதழ்களையுடைய தாமரைமலரிலே ஆம்பன் மலரும் , காவி மலரும் 

மாட்டாதேக என்றையுற்றாள் என்றவாறு . எனவே இவள் முகதா 
மரையிலுள்ள வாயாம்பலிற் ராம்பூலந் தரித்தலார்பற்காலியலர்ந்திருக்கிற 
தென் றறிந்தபடி . மேல் ககூ0 , க கூசா- ம் துறைகளானுமிக்கருத்துக்களை 
யறிக . 

( அக ) வேட்டம் - வேட்டை . ஓதிமம் - அன்னம் . தந்தை - கிளி. 
மயில் என்றது 

தலைவியை . 

செல்லும் - செல்லுகிறாள் . மருவார்புரம் 
காடாயிருத்தலாலதனையுவமை கூறினார் . மருவார் - பகைவர் . புரம் - 
நகாம் . 

( அஉ ) எழுவகையாவன ; நாற்றம் . தோற்றம் , ஒழுக்கம் . உண்டி 
சுருக்கம் . செய்வினை மறைப்பு , ஆயநீங்கியரு நெறிப்போதல் . ஒருழைப்ப 
யிற்சி நன்பனவாம் . பொன்மான் மகள் வள்ளிநாயகி . கூந்தல் வள் 
வில்லை , முலைகள் பெருத்துத் தோன்றவில்லை பேரறிவற்றது 

என்க . 
முதுக்குறைந்தனளே , மூதுக்குறைந்தனளே மலையனொள் வேற்கண் . 
முலையும் வாராமுதுக்குறைந்தனளே . என்றார் பிறரும் . 


கஉ 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை, 


கங்கு 


4 


T 


(அ ) கோடி - வஸ்திரம் . தனத்தார் என்றது முலைகளை . பல்வடு - 
பலதழும்பு கைவேல்புரி-கைவேலும்விரும்பும் . கோக்கள் - கண்கள் . 
வில்மை ஒளியுள்ள விஞ்சனம் . ஏடிக்கு - எடியெனப்பவொளாகிய 
வெனக்கு . கோடியளவுள்ள பணக்காரர்களும் பல குற்றங்களைக்கொண் 
டிருக்கிறார்கள் கைவேலை விரும்புமாசர்களும் வில்வலிமை யழிந்ததுண்டு 
என்பது மற்றொரு பொருள் . 

( அச ) மலர்த்தடம் - சரவணப்பொய்கை . தடத்தெய்தும் வேள் 
என்க . 

கத்தி - வாள் , எழுத்தாணிக்கத்தி . ஓர் மன்னர்தலை கொய்து - 
ஒரு அரசர் தலையை வெட்டி , ஒரு அரசரானவர் ஓவைத்தலையை நருக் 

ருக்கி , 
இசைந்த திருமுகம் - பொருந்திய வழகுடைய முகம் , எழுதிய வோலைச்சு 
ருள் . நென்னல் - நேற்று . 

மணம் புணர்ச்சி , கல்யாணம் . 
( அரு) கொம்பு அரும் தும்பி - தந்தங்களைடைய யானை , மாக்கிளை 
லுெள்ள வண்டு . ஒருவன் றனுவைக்குழைத்தது - ஒருவனுடலை மிதித்துக் 
குழப்பியது , ஒருவலியவில்லை வளைத்தது . அம்பு - பஞ்சபாணம் , ஐம் 
பொறியாகியவாளி . உருவின் மதன் அழகில் மன்மதன் . வடி வமில்லாத 
மன்மகன் . 

| அக ) குறிஞ்சி - குறிஞ்சிப்பூ . குறிஞ்சி ரிலத்தூர். வேய்தந்து - சூடி , 
சூழ்ந்து மூடி . 

கருந்தினைப்புனம் . பருந்து . ஆம்பல் - அதரம் , 
யானை . வேல் - கண் . வேலாயுதம் . சிவப்பு - செந்ரிறம் , இரத்தக்கறை . 
அனீகம் - சேனை . சூ .. 

சூான் . வெற்றி . துகளாக்கிவேள் 
துகளாக்கினவகிய வேள் . 
( அஅ வேள் 

மன்மதன் . டைக்குவமானம் . மருங்கு - இடை 
தறு - செடி . 
(அக ) 

உடுக்கை . ஒப்பனை - அலங்காரம் . உடைமுதற்குண 
மிறுதியாகியயாவுமொன்று போலவே யிருக்கின்றன . இருவருக்கு முயிரு 
மொன்றென்பதைத் தலைவி விழிகாட்டாரின்றது மனமே நீ போவாயாக . 
நயந்து கொள்ளாதவருக்கு என்ன காரியம் நடக்கும் . என்றவாறு . 

( 50 ) மால் காமமயக்கம் , திருமால் . 

( கூக ) கார் - மேகம் . இது கூந்தல் . இருமதி - இரண்டு சந்தின் 
இவை முகமும் , நுதலும் , கயல் - மீன் , இதுகண் . குமிழ்ப்பட்டி - கும் 
முப் பூச்சுருள் , இது மூக்கு . முத்தூர் - முத்துக்கள் தங்குமிடம் . இது . 
வாய் . பார் - காண்பாய் . ஊருக்கு - மெர்க்கு , துடைக்கு பச்சை மயிலார் - 
குமாரக்கடவுள் , தலைவி . குன்றக்குடி என்றது ஊரையும் , தலைவி முலை 
களையமென்க. இதில் - காரைக்குடி . இருமதி , எரூர் , குமிழ்ப்பட்டி . முக் 
தூர் , பாரூர் , ஆரூர் , குன்றக்குடி என்னுமூர்ப்பேர்கள் வந்தமை காண்க . 

( கூஉ ) அயன் - பிரமன் . ஐந்தில் ஒன்று - காது . அலம் வந்திடா 
மல் சுழற்சியடையாமல் . குழை - குண்டலம் . கொப்பு சல்லடைர் 
கொப்பு ; அது காதையடைக்குந் தகையது . தன் வினாவிற்கு விடைபக 
சாமையால் பிரமன் செவிப்புலன் வைத்திலனோவென்றும் , குழையுங் 
கொப்பும் காதையடைத்திருப்பதாற் கம்மாளன் கொண்ட பலனென் 


உடை - 


- 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை . 
னவோ வென்றுக் கூறினானென்க. பூங்கொடி யென்று சுழலாமல் இலை 
களையும் கிளைகளையுமியையவைத்த பிரமன் என்பது மற்றொரு பொருள் . 
கம்மாளன் - கம்மியன் , பிரமன் . என்னவோ என மூலத்தைத்திருத்துக்க . 


( கூக .) சுனை - அல்குல் கமலம் - முகம் . கொடி - இடை , காம 
ரைத்தண்டு , பேதைமை - அறியாமை தெரிக்கேம் - தெரிந்திலேம் . தன் 
வினை பிறவினையாக ரின்றது . 


(கூச ) முத்தம் - பல் . ஆம்பல் - வாய் . சுமுகமதி என்றது விளி . 
அழகிய முகத்தையுடையவளே என்பது பொருள் . தூவித்தத்தை - சிறை 
களையுடைய கிளிகள் . வாய் பகல் - வாய் நடுவில் வாய் அத்தம் - வாய்ந்த 
வழி , வாக்காகிய பொருள் . இத்தத்தை - இந்த வாபத்தை . 

( 46 ) வேர் படைக்கு ஓடியீர் - வேல்வலியிற் சிறந்தவரே . குறிஞ் 
சிச்சடைக்கொடி - வள்ளி நாயகி . இடைக்கொடி - இடையாகிய கொடி , 
இடைப்பெண் . 


கண்ணி 


மாலை . 


( சு.சு ) தோகை - மயில்போலுந்தலைவி , மயில் . 
பாவை பிடிக்குங்கண்ணி . அயில் - வேல் . 


தலைவி . 


( கள் ) 

காவில் மயில் தங்குமிடத்திலுள்ள மயில் , குற்றமில்லாத 

கண்ணி - மாலை , மயிர் முடிக்கண்ணி , கொடிக்காலிடம் - குருக் 
கத்திப்பந்தரடியிடம் . நீர் கொண்டகண்ணி 

நீர் உட்கொண்டவழகுடைய 
கண்களையுடையாள் , வெற்றிலைத்தோட்டத்தில் நீர் சூழ்ந்த பாத்தியைக் 
கண்டேன் என்றும் முன் மயிலுக்குக் கண்ணியைத் தலையிற்கண்டேனென் 
பதற்கியைய 

நீர் வைத்த கண்ணியைக் காக்கைக்காலிற் கண்டேன் 
என்றும் பொருள்கள் தோன்றுமாறுணர்க . இங்குக்கொடிக்கால் - வெற் 
றிலைத்தோட்டம் , காக்கைக்கால் . 


( அ ) தையற் படாதகலை - கலைஞானங்கள் , பயிர் - பைங்கூழ். செல் 
ஒளிகுழை மேகம்போலும் பசியதழை . ஒளிக்கு உழை எனப்பிரித்தால் 
ஒளியிருத்தற்குப் பார்வை மிருகமாகிய மான் என மற்றொரு பொருள் 
தோன்றுமாறுணர்க . 

கூக ) பரந்தவொளியையுடைய குண்டலத்தைக் கரத்திலணிந்து 
கொண்டவரசர் எவர் என்பது மற்றொரு பொருள் . கைக்கொள்ளல் 
என்பதற்குக் கையிற்கொண்ட என்றுரைக்க , அங்கீகரித்தல் என்றது மற் 
றொரு பொருட் குரைக்க . அது ஈண்டுக்காதிலணிதலென்க . 

( 500 ) பங்கம் - பழுது . அங்கம் - மேனி . 

( காக ) வன்னி தொடரும் வனமாய் உலகம் மடுத்த - தீப்பற்றிய 
காடு தோலூழி காலத்திலுலகத்தைத் தன் ஓட் பெய்த பிரைச்சென்னி - 
பிறையணிந்த முடியையுடைய சிவபெருமான் . சோதிடர் சொற்ற துசிங்க 
விராசி , கன்னி - தலைவி : கன்னிராசி , சிங்கம் - தலைவன் . சிங்கராசி . குடி 
லம் - வஞ்சகம் ; ஆகாயம் . 


விநோத 


து 


- 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை . 
( 602 ) - சூலம் - சூலாயுதம் . கடிப்பு - குறுந் தடி , இட்டு - குக்கி 
மோகினை ரினி ையாக இரண்டு பொருள் கொள்க . கார்க்கோலம் , 
கருரிறக்கோலம் பூமலரா வேங்கை புலி . பரியாசம் 
வார்த்தை . 

( க 05 . ) உழுவை - ஒரு மீன் . புலி புல் - புல் , புலி . வரைத்த 
அளவு படுத்திய , மலையின் கணுள்ள . கொடுவரி - கொடுமைசெய்து வாங்கு 
மறைப்பொருள் . புலி . கைவல்லியம் - புலி . முத்தி 
(கச ) தும்பி வண்டு . யானை . 

மாதங்கம் - பெருமையுடைய 
பொன் . யானை . பட்சி கருடன் . நாகம் பாம்பு . யானை . கரி - இருந்தை 
யானை . விலங்கு - நிகளம். மிருகப்பொது இங்கு யானை . மா -- மாமம். 
யானை .. கொம்பு - மாக்கிளை , தந்தம் . காயம் - புண் . 

ஆகாயத்தில்யாவை 
வவில்லை என்பது மற்றொரு பொருள் . 

(கசு) மருகி - சரஸ்வதி . மனையாள் - பூதேவி . மருப்பு எடுத்து 
என்றது இரணியாக்கன் பாயாகச்சுருட்டிப் பாகலஞ்சென்ற போது என்க 
ஏரேன மருப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளருகிறாள் . என்னும் 
பாரதச்செய்யுளிங்கு நோக்கத் தக்கது . கோலம் - அழகு, பன்றி . 

( க 0 எ ) இவ்வனத்தில் ஆங்கவரைக்காப்பார்கள் எனக்கூட்டுக . 
ஆங்கவர் என்றது அடிப்பாரை , காத்தல் - தடுத்தல் . மயில் வரைநாதனை 
நோக்கி நொடிப்பாய் வினவும் என்றது குமாரக்கடவுள் திருமாலாகிய 
பன்றியைத் தொடர்ந்து கொம்பைக்கவர்ந்து வந்தவளாகலான் அவரையே 
கேளும் என்றாள் என்றவாறு . முரசங்கறங்கியபோது எனப்பின்னும் 
கூட்டி யிடைநிலைத்தீவகமாகக் கொள்க . இப்பொருட்கு நோக்கி என்றது 
கருதி என்றபடி . அந்தமாக்கோலம் என்றது தினைமாவாலிட்ட கோலம் 
களை . வேல்பட்டிருப்பது - வேல்வடி கூற்றிருப்பது . முாசங்கறங்கு கல் 
விழாச்செய்தற்கென்க. கடிப்பு - குறுந்தடி . 

( க 0 அ ) பணித்தச்சனுக்குப் பகை என்றது பாம்புக்குப் புற்றாகிய 
வீடு கட்டுங்கரையானாகிய தச்சனுக்குப் பகையாகிய கரடி என்க . குதி 
மைத்தடம் பார்த்தவன் கிருஷ்ணன் . மணி - சமந்தகமணி . 
சாம்பவதி . அரித்தது 

ன் என்னங் காடி . வானரத்தின் 
அணி என்றது மூலபலங்களை . தலைமைக்குள் ஒன்றானது - சாம்பவான் . 
கணித்த - மதித்து , பல்லுகம்;-கரடி . குதிரைத்தடம்பார்த்தவர்க்கு மணிக் 
தொட்டின் மாதை யளிக்க வரலாற்றைப் பாகவதத்தானறிக . 
( க 0 ) 

அறுகு - அறுகம்புல் , சிங்கம் . புல் - புல்லு , புலி . தூங்கல் 
அலியிழந்தவன் . யானை . பல்லுகம் - க டி , பலயகம் . காங்கேயன் - 

குமா 
ரக்கடவுள் . 

( கக ) ) பைத்தாரணியவர் - ஆதிசேடன் படத்தாற்றாங்கு முலகத்து 
வர் . காமீரையென்று சொல் பட்டம் என்றது தாவுகின்றமடையென்று 
சொல்லுங்கவரிமான் என்றபடி 

பட்டம் - கவரிமான் . பரிம !ை 
இருக்ககினாலே தாமரையென்று சொல்லத்தக்க பாக்கும் பட்டம் என் 
பது மற்றொரு பொருள் . வடம் - க . y . அணியாகும் - அலங்காரப் 
பொருளாகும் . சாற்றில் - சொன்னால் , 


- 


மாது 


#ாம்பவா 


++ 


இமா 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை . 


சாமரை 


. 


( ககக) சாதலையுடைய மடை , 

கவரிமான , தாமுடை 
தாமரைரைப்பு . 

பாகின்றாயை காரர் என்றது மன்மதனை . கார்மயி 
லாம் மாமர் என்றது கரியமருவங் கொமதாங்கிய விந்தினை, அரு 
என் வைத்திடின் அடைநா , கையற் பட்டம் கட்டுவது யாருக்குமாம் என்க . 
ஆம் - ஆகும் . 


பன 


மானின் 


( +53 ) மான் - இயற்சொல் . மறி , பின . 

என் 
பெயர்களாகிய தரிசொர்கள் . திரிசொல் - இயர்சொல்லின் வெறுபட்ட 
சொல் . இருமன்னர் என்றது இ மலக்குமானர்களை . வருத்தியது 
என்றது மாரீசனாகிய பொன் மான . எஃகு - வேற்படை எந்திழை- 
வள்ளிநாயகி . 


( ககா .) எதம் - குற்றம் . மறி - தடைசெய் . பிணயென்றவரை 
அடைக்கல மென்றவர்களை . --மர் -. ! த்தம் . ( கைப்பட்ட 
காப்பட்டுள்ளது . முனிவர் - தாருகாவனத்து முனிவர்கள் . மான் - மான் 


கைல 


பான் . 


ககர ) சஞ்சவகன் - ஒருஎருது . 

கேசரி - சிங்கம் . வஞ்சி என்பது 
லியா . சரித்தது 

சங்சரித்தது . சோமன் - சந்தின் . 44 ம் - முயல் . 
அமையுடையது -சியாகலான் கோமற்குநா மம் வழங்கியது என்க . 

பஞ் 
கரித்தபுவி - பஞ்சபூதங்களாலமையப் பெற்ற லகம் . 

( ககந ) 12 வாமதி - பூமான சந்திரன் . சிவன் கால்முய லென்பது 
முயலகனை . முயல் - போர் . முகல் . எமக்கு முயலேது என்சது 

யான் 
குறிஞ்சிலத்திலுள்ளாளாகலான் ர் கேட்குமுயல் பாலை நிலத்தாரிடம் 
தும், முல்லை லத்தாரி.-- துமே (டு என்றாள் என்றபடி , 
( ககசு ) 

பொன்மான் வினாதல் . கேளாதன என்பது விநோதவார் 
த்தைகளை . தின்ணன் - கண் எனப்பநாயனர் . 

( ககள் கர்கடகமதி - மழை குதியாகப் பெய்வித்தற்குரிய) கடக் 
சந்திரன் . மற்கடகம் குரங்கு . பொன் மானிற்கு அடகாம் எந்தும் 
குழை என்க . அடகு - இலையான . 

( ககஅ ) சுாம் . சரி , வாரி . பட்டம் , அத்தம் , நெறி , என்பன பாதை 
யென்னு மொருபொருள் குறித்த பல்பெயர் திரி சொற்கள் . அரவனம் 
என்பது அத்தலத்துக்கு ஒருபெயர் . சாவணம் , வையாபுரி , என்பன 
தீர்த்தங்கள் . மருது துரை செய்தடாகம் - மருதாபுரி . 

ககக நெறி - தி . பத்திரம். அத்தம் . என்பன நட்சத்திரங்கள் . 
பட்டம் என்றது பறக்கவிடும் பட்டத்தை வாரி - கடல் . சரி - கைவளை . 
சுாம் - சுரநோய். உருக்குப்பாதைபதம் அலர் என்பது பக்குவமில்லாத 
வர்களாலூருக்குத் துன்ப முண்டு என்றவாறு . பதம் - பக்குவம் . பாதை 


வாகை 


( 52.0 ) கண்னி - மாலை ; பறவை பிடிக்குங்கண்ணி, தோகை - 
தலைவி, மயில் . 


அவ 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை . 
(கஉக ) துச்சம் - பொய் , கவர் பொருள் - சிலேடைப்பொருள் . 
கைவில்லானுமன்று - கையில் வில்லாபினு மிலது .ஆயினும் என்பது 
ஆனும் எனவின - குறைந்து நின்றது . ஒன்றானுந் தீச்சொல் எனத்திரு 
க்குறளிலும் வந்தமைகாண்க . 

( கஉ } இவட்கு ஆயம் அவ்வகையால் முன் தீர்ந்தனம் மன்னர்க்கு 
ஆளி முதல் இவ்வகையான் இயம் மாறினம் எனக்கொண்டு கூட்டுக . 
வகை யான் என்றது நாற்றமுதலிய வெழுவகையானு மைய முற்றோர்ந் 
கதை . இவ்வகையான் என்றது சிங்கமுதலியன வினாவியவற்றை என்ற 
படி . கைவகை செய்தவர் - ஒப்பனை செய்தவர் . மாறினம் - நீங்கினம் 
இவட்கு , மன்னர்க்கு என்பன உருபுமயக்கம் . 

( கா .) மயில் பூதத்தார் என்றது மயூரகிரிய லுள்ள "தலைவியை , 
வாணம் - யானை . கனம் - மேகம் . கா - சோலை . குழல் - கூந்தல் . அல 
ம்புதல் - ஒலித்தல் . முலையையும் , சாயலையும் . கண்டு தன்னின மெனக் 
கருதியும் மிடம் வருமென்றான் என்க . 
( கஉச ) பாதர் குலம்புரிகாதை 

பாபதம் . விர்தம் பிறவினன் 
நெயென்றது சத்தியமல்லாத பிறவிரதிங்களானில்லை என்றபடி , உற்றது 
சொன்னாலற்றது பொருந்து மென்பது பழமொழி . மிருகம் என்பது 
சிங்கமுதலாயின வினாவியதை . சபதம் - சத்தியம் தருந் தரும் என்னும் 
அடுக்கு எதிர் மறைப்பொருள் தந்து நின்றதுணர்க . 

( கஉடு ) மேலாந் திருக்குவிவேகத்தின் அத்துவிதம் தெரித்தார் என் 
றது கண்ணறிவாராய்ச்சியாலிருவரும் ஒருவரென்றறிவித்தார் என்றபடி . 
(வேதாந்தியர் ) ஞான சாத்தி ரவுணர்ச்சியாற் சீவாத்மா , பரமாத்மா வென் 
னு மிரண்டு வொன்றென் றறிவித்தார் என்பது மற்றொருபொருள் , திரு 
க்கு - கண் , ஞான சாத்திரம். பால் - பக்கம் . மால் - ஆசை . வெண்பினைறை 
புன்னகை . திருக்கு என்பது ஞான சாத்திரத்துக்கு ஆகுபெயர் . 

எனல் 
காவலிவளுமல்லள் , மான்வழி வருகு வனிவனுமல்லன் . நரந்தங்கண்ணியி 
வனோ டிவளிடைக்கரந்த வள்ளமொடுகருதியது பிறிதே . நம்முனாணுநர் 
போலத்தம்முண் மது மறைந்துண்டார் மகிழ்ச்சி போலவுள் ளத்துள்ளே 
மகிழ்வ சொல்லுமாடுவகண்ணினானே . என்பது இங்குநோக்கத்தது . 

( கஉசு ) தேன் - வண்டு . சாதி - சிறுசண்பகம் . சூனு என்றது உப 
மன்னிய முனியாகிய குழந்தையை . 

( கஉஎ ) கூர்விழி மான் என்றது தலைவியை . கலைமான் ! கலையா 
கியமான் , கலைஞானங்களைக் கற்றதலைவன் . அரைவாசி - அரையாகிய 
பாகம் ; அரைவட்டி . 

றர் . 

கொள்ள நான் கொள்ள . இசையில் - நீரி 
சைந்தால் . பகர்பணி செய்வது - நீர்சொல்லும் பணிவிடையையான் 
செய்யத்தக்கது . விற்கத்தக்க ஆபரணத்தையான் செய்யத்தக்கதா மெ 
ன்பது மற்றொருபொருள் 

‘ (824 ) பங்கம் - குற்றம் . தாளம் - முத்து . துங்கம் உயர்வு . 
வங்கம் - ஈயம் . சங்கம் பழந்தரளத்தை யொவ்வாது என வுருபைப் பிரித் 
துக்கூட்டுக, உமக்கும் நம்தோகைக்கும் குலம்பார்க்கினும் , சேர்க்கை 
யைப் பண்ணினும் , பங்கந்தரும் என்க . 


- 


நான் 


போகில் - பறவை . 


கோ - அர 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை . 

கஎ 
( கஉக), எனையவர்போலென் 

றலானும் என்றது மேற்பாட்டில் வே 
ள்போலுமக்கும் என்றமையாலென்க . மன்னர்க்கு நாற்குலமாசிலை என் 
ரது யான் சத்திரியனாகலான் எனக்குக் கீழ்ப்பட்ட வருணங்களில் விவா 
கஞ்செய்து கொள்ளுதல் சாத்திரமுறைமையாம் . ஆகவே யுன்றலைவியை 
யான் மணப்பதால் நால்வகை வருணாச்சிரம தருமத்துக்கு இழுக்கில்லை 
என்றவாறு . தவப்பொன் - பெரும்பொருள் . 

( கங O ) ஊறு - இடையூறு . மீன் - தாரகை அறல் - கருமணல் . 
இவ்வூர் மடவாரளவுக்குத் தாரகையும் கருமணலும் நிகரன்று என்க . 

(கஙக ) எந்திழையாளுருக்காணின் , வலைப்பட்டமான் , மழைகண்ட 
மயில் , பசுங்கிளி, நின்னுயிர்ச்சேக்கை , பிடி., பவளக்கொடி , துடியிடை . 
ஆம் என்க . சன்னம் -சிறிது . துடி - உடுக்கு . சேக்கை - தங்குமிடம் . 

( W. ) தேனுந் தினையுந்திரட்டி வேட்குதவ ஒருகாள் வருமென்க. 
கான் 

கற்பகச்சோலை . சங்கநிதி , பதுமநிதிகள் . நன்மனை 
தலைவி வீடு . 

( கா . ஈ ) சஞ்சாளிகம் - வண்டு . 
கன் . வேலனாமம் - வேள் . இது மன்மதனுக்கும் பெயர் ஏ -பாணம் . 

( கஙச ) மற்றாருரைக்கினும் என்றது கல்லார் பாற் கற்றாரும்கற்றார் 
பாற்கல்லாரும் என்க . வாரி - கடல் , பற்றார் - சூரன் முதலியோர் . விற் 
றார் - தலைவி . கொண்டார் - தலைவன் . மிறை - குற்றம் . 

( கூரு ) வட்டில் மதி - வட்டினீரிற்றோன் றுஞ் சந்திரன் . ஓவியம் - 
சித்திரம் . முகமன் - உபசாரவார்த்தை . ஆவலங்கொட்டல் - வாயா 
லாரவாரஞ்செய்தாடல் பெண்ககுறை - தலைவியாலுண்டாகிய குறை . 
கெட்டி என்றது தகுதியென்னு மிகழ்ச்சிக் குறிப்பு . முன் மூன்றடியினு 
ங்கூறியவைகட்குப் பேதமையுடையார் என்பது கருத்தாகக் கொள்க . 
( க..சு ) திராமிளம் - தமிழ் . பூவை - நாகணவாய்ப்புள் , கொன் 

குழை - தழை . அடுஞ்சிந்தை - கொல்லுமெண்ணம் . வன் 
கண்மாதர் என்றது கொலைத்தொழில் புரியுங் குறவர் மாதராகலான் என் 
றபடி . உன் உழை - உன்னிடம் . உன் - நினைப்பாய் . 

( கஙஎ ) பரவை - கடல் . வந்தவன் - சூரன் . தேர் - இந்திரஞாலத் 
லத்தேர் . ரிட்களம் - அவயவமில்லாத ரூபம் . சகளம் - அவயவத்தோடு 
கூடிய வுருவம் . இளநீர் - தலைவி முலைகள் , தெங்கிள நீர் . ஓர் நாள் துயர் 
ந்தது என்றது ஒருநாளிற் றுன்புற்றதை , 
( கங.அ ) மரியாதம் - சம்மானம் .. 

பிசகா - பிழைபடா . ஆங்கு - 
அவைபோல . சிலையாமெழுத்துஞ் சகாயமுங் கீர்த்தியுஞ் செந்தமிழு , 
நிலையாகு மன்னர் சொல் வார்த்தையு மென்றைக்கு ரிற்குங் கண்டாய் . 
என்னுந்தள சிங்கமாலையிங் கொப்பு நோக்கத்தக்கது . 

( கநக ) அஞ்சுகமே - அழகியகிளியாகியவளே. பீறிய - பிளந்த . 
கிழிந்த மெய் - சரீரம் . தையலை - தலைமகளை , தைத்தலை . 

- துன் 
பம் , பீற்றல் . பெரும்பாசம் - பேரன்பு . பெரிய நூலிழை . 


அச்சம். 


பாறு 


கஅ 


( 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை . 
-( கச 0 ) வல்லிக்கொடி - வல்லியாகிய கொடி . மணம் - சேர்க்கை 
தாரு - மரம் . புல்லி - தழுவி . செல் இக்கொடி - செல்லுகின்ற விந்தக் 
கொடிகள் . கமுகிற்றிகழ் சேந்தன்மயில்வரை என்க . அல்லிக்கொடி 
என்றது ஆம்பல் மலர்ந்தகொடிபோன்ற தலைவியை . ஆம்பல் என்பது 


வாயை . 


வாடும் 


மின்னார் 


( கசக ) மங்காய் - மங்கையே . எனக்காய் காடும்புக்கு ஆடும் - கா 
ன கமும் என்னிபக்கங்கொள்ளப்பெற்றுத் தலைநடுங்கும் . கனியுங்கனியும் 
பழங்களுங் கனியாரிற்கும் . தேடுங்குகன் - ( அன்பர்கள் வேண்டுவதை 
யளிக்க அவர்பாற் ) றேடிச்செல்லுங் குகன் . என்கைசூடு மலர்தனை என் 
றது கையுறையாகிய மலர்மாலையை . மணம் - கல்யாணம் , வாசனை . 
வாடும் அலர்தனை - வாடியபூவை , வாட்டத்தைத் தரும் பழிச்சொற்களை 
சொப்பில் - மேற்கொண்டு சொல்லின் , மணமென்பதுண்டாம் . 
அலர்தனைத் தந்தால் , மணமுண்டோ என்க . 

( கச உ ) ஐயானனம் - சிங்கம் . கைமாத்திரள் யானைக்கூட்டம் . 
ஆறலைப்பார் - வழிப்பறிக்காரராகிய வேடுவர் . உரு - அழகு . மாலையண் 
ணிய மயில் வரை என்றது துவாபர யுகத்திற் சாம்பவதிக்குப் புத்திரப்பேற் 
றைக் கருதிக் கிருஷ்ணன் ஸ்தலவாசம்பண்ணிய கால் என்க . இதைத் 
தலபுராணத்தானறிக . உன்னலர் என் -உன்மலர்மாலை யெங்களுக்கேன் . 
திருவன்றி - இலக்கு மியை யல்லாமல் , திருமாலை மேற்கொண்ட 
கரில்லை என்க . திருமால் - விஷ்ணு எனவே எங்கள் தலைவியாகிய திரு 
வாக்குன்மாலை வேண்டியதில்லை என்பது கருத்து . ஐயானன முதற்கொலை 
யிறுதியாயின வருமென முடிக்க . 

(கசங.) கதிரோன்கதிர் - சூரியகிரணம் . விகாசிக்கும் மலரும் , 
சுருக்கை , கத்திகை , கண்ணி . ஆம், இவைமாலைக்குப்பேர் . ஆசைப் 
புள் - ஆசையாகிய புள் , கண்ணி என்பது பரவைபிடிக்குங் கண்ணிக்குங் 
கொள்க . ஈசன் என்றது சிவபிரானை . அரிவையர்க்குரிய மாலை சுருக் 
கை , கத்திகை , கண்ணி , ஆரம் . என முடிக்க . இராவரு மதிக்குஈசன் 
என்றது இரவில் வருஞ்சந்தி ரனுபாதியடக்குதற்கு இம்மாலை சிவபிரானா 
குமென்பது கருத்து . சிவபிரான் சந்திரனை முடியிலடக்கி வைத்தலா 
லிவ்வாறு கூறினானென்க. 

( கசுசு ) ஆரக்கழுத்தியர் , மாலையையணிந்தத கழுத்தையுடையவர் . 
முத்துப்பிறக்குங் கண்டத்தையுடையவர் என்பது மற்றொரு பொருள் . 
உயர் குடிக்கற் புடைய மடவார்கண்டத்தில் முத்துப் பிறக்குமென்பது 
மரபு . சுவாமி மயில் வரைவேங்கை யெண்ணி . என்றது மயில்வரையி 
லுள்ள சாமியாகிய வேங்கை மலருங் காலத்தைக் கருதி என்றபடி . பறை 
யறை போது - உற்சவகாலமென்றபடி . பரிப்பது - தரித்துக்கொள்வது 
குமாரக்கடவுள் வேங்கையானது வள்ளி நாயகி தினைப்புனங்காத்த போ 
து என்க . 
( கசுரு) என்மாலை 

என்னாசையை . 

மின் - மின்னுகின்ற . 
ணியீதல்விரும்பின் - யான் மோதிரத்தைக்கொடுக்க விரும்பின் பொன் 
மாலை வேண்டிலர் - பொன்னாலாகிய மாலையை விரும்பியணியாதவர் முத் 
தினாயாழி பொறுப்பதின்றே - ( எவருமறிந்து கொள்ளத்தக்க ) முத்திரை 
மோதிரத்தையணிந்து கொள்வதில்லையே என்றவாறு . திருமாலை வழி 


( 


கைய 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை . 


தரிதா 


படாதவர் சக்காமுத்தி பாதானத்தைத் தாங்கு வதில்லை என்பது மற் 
றொருபொருள் . 

(கசசு ) மாலையில் - மாலைக்காலத்தில் , மாலைவிண்டு - ஆசை மிகுதி 
யைச் சொல்லி . மலர்க்காலை - மலர்போலும் பாதங்களை . கொடி என் 
றது சேவலை . வேலை - கடல் . சூரனை - சூரியனை . 

( கசஎ ) பொறுக்கிலர் - தாங்கிலர் . கருக்கேறுஞ்சிந்தை பனங்க 
ருக்கு மட்டை 

யாலாகிய குதிரைமேலேறுமனம் . பெண்களை விரும்பி 
னாற் கபடமுள்ளமனமும் வேண்டும் . என்பது மற்றொருபொருள் .. 

( கசஅ ) தகர் ஆட்டுக்கடா . எருக்கு - எருக்கம்பூமாலை . இது சிவ 
பெருமானுக்கும் . மடலேறுவார்க்கு முரியது . 
( கசக ) கடம் பெற்றதாருகன் - மதம் 

பொருந்தியயானை முகத்தை 
யுடையதாருகாசுரன் . வெற்பு - கிரவுஞ்சகிரி . படம் 

தலைவியுருவக் 
தீட்டியபடம் ; பாம்பு . திருமாலெனப்பாவிப்பார் - இலக்குசியையனைய 
கலை விபால்வைத்தவாசையாலென்று வழங்குவர் . அழகிய சேஷசயன 
த்தில் வீற்றிருந்தால் , திருமகளுந்திருமாலு மெனப்பாவனை செய்வார் 
என்பது மற்றொரு பொருள் , 

(கரு 0 ) மயல் - காமமயக்கம் . குழற் சொருக்கைப்போலவும் , முலை 
நெருக்கைப் போலவும் முலைக்குழைவைச்சிறிது மெழுதுவ 
மென்க . 
( கதிக விருப்புக் காப்பதற்கும் , வெறுப்புச்சத்துரு நாசத்திற்கு 

குன்றம் - மேருமலை , முலை. குழைய வளைய , குழைவாக 
எழுதல் - எழும்புதல் , எழுதுதல் . 

( கரு உ ) பழய செயல் - சஞ்சிதவினை . புதிய செயல் - ஆகாமியவினை . 
பயில் செயல் - பராரத்துவவினை . வெற்பணங்கே, தழைவல்லி . என்பன 
விளிகள் . சாதகத்தில் - பயிற்சியால் . தீட்டும் - எழுதும் . கொம்பு என் 
றது தலைவியை . சார்பு - உதவி . 

( கரு ) ஈகை - மகிழ்ச்சி . குரும்பை முலைப்பெண் - இரதி தேவி . 
கரும்பனை - கரும்புவில்லையுடைய மன்மதனை . கருமையாகிய பனையை . 
கூடு - சரீரம் , அன்றில் முதலான பறவைக்கூடு . 

(கருச ) கடுபனைக் கைமுகன் விநாயகக்கடவுள் . பின்னோன் - 
குமாரக்கடவுள் . விரும்பு இடும்பனை என்றும் விரும்பிடும் பசுயென் 
றும் பிரித்துரைக்க . பல பெண்ணையணை தலை பலபனை மடல் களாலா 
கிய பனை மடற் குதிரையைச் சார்தலை , பல பெண்களைப் புணர்தலை என் 
பது மற்றொரு பொருள் . தடும் - தடுத்துவிடும் . நிலைகோடல் நிச்சயப் 
படுதல் . 

( கருரு ) வார் - கச்சு . மதக்கூத்து மதனநாடகம் . மல்லவிள 
நீர் - வளப்பத்தை யுடைய விளநீர் . 
( கருசு ) சித்திரம் - ஆச்சரியம் . மங்கைக்கு உள் நாண் உற்றது உண்டு 

துங்கம் - பெருமை . சங்கு - சங்கமுள் . 


மென்க . 


- 


- 


உ 0 


வையம் 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை . 
( கருஎ ) ஒருமலர் என்ற துகையை . பலகாய் - விளையாடற்குரிய 
பலகழற்சிக்காய் , பாண்டி - பத்துக்காயுள்ளவை . பசு - நான்குகாயுள்ள 
வை பதினான்கு என்றது பன்னான் குழி என்றபடி . இச்சை - ஆசை . 
இக்கவியிற் பன்னான் குழியாடுகிறது என்னுமொரு விளையாட்டைக்கூறி 
யதறிக . பன்னான்கு குழிவிளையாடுகிறது என்பது பன்னான் குழிவிளை 
யாடுகிறது என மரூஉ வாக வழங்கப்படும் . 

( கருஅ ) பகுதி , விகுதி . பகுதிவிகுதியென்னு மருமொழிகளின் . 
இடைநிலை - நடுவிலுள்ளனவாகிய எழுத்து ( இரண்டுகு ) அது துவக்கு . துவ 
க்கு - சரீரத்தில் . சார் இயையும் - பொருந்தி யியைந் திருக்கும் . துக்கம் 
துன்பம் . இல்லாதுறும் - இல்லா திருப்பாள் . சந்திவிகாரமுந்தோன்றும் . 
சந்திக்கின்ற காமவிகாரமுந்தோன்றும் . கொக்கு - சூரனாகிய மாமரம் . 
குருகு - கோழி . குன்றுறைவோன் - தலைவன் . பதம் - சொல் வந்த 
னன் என்னும் பகுபதத்திற் பகுதி முதலான பகுபதவுறுப்பு ஆறுந்தோ 
ன்று மென்பது மற்றொரு பொருள் . 

( கருகூ) பாவை - தலைவி , பதுமை. கோவை செயுந்துணை - கோக் 
கப்படுங் கயிறு , பாங்கி . ஆட்ல் - ஆடுதல் , கூடுதல் . குன்றையுள்ளார் என் 
றது முருகக்கடவுளை . சேவை வழிபாடு . 

உலகம் . 
( கசு 0 ) நாலின் முதல் நகை என்றது எள்ளல் , இளமை , பேத 
மை , மடம் , ஆகிய நான்கனுள் முதலாவதாகிய எள்ளல் நகையை . 

பாங் 
கிநகை அமுது போலிருப்பினுந் தன்னை வருத்தலினால் ஆலமதா கினுமெ 
ன்றும் , அப்பாங்கி கட்பார் வையிதஞ்செய்தலான் அமுதென வாக்கிய 
தென்றுங் கூறினான் என்க . அமுதாக்கியது விதியென்க . 

எள்ளலிளமைமபேதைமை மடனென் , றுள்ளப்பட நகை நான் 
கென்பப என்னுஞ் சூத்திரத்தாலறிக . 

( கசுக )சண்பகவல்லி - மரணபரியந்தம் புருஷரைப்பார்ப் பதில்லை 
என்று சபதஞ்செய்து கொண்ட விசயமாநகரத்து விஜயரங்கராசன் மகள் 
இவ்வரலாற்றை விக்கிரமாதித்தன் நான்காவது பதுமைக் கதையானறிக . 
தாழ்சொரி சிந்தாமணி - தன்பரிவாரங்களுந்தானுங் கேட்குங் கேள்வி 
களுக்குக் கவியால் 

விடைபகர்ந்து வென்றவருக்கு மாலையிடுவதாக 
வாக்களித்தவள் . இவள் வரலாறு வீரகுமார நாடகத்தானறிக . 

( கசுஉ ) வெப்பும் . குளிரும் என்றது கூன் பாண்டியனுக் குண்டா 
கிய சுந்த்தையுங் குளிரையும் சமமாக்கி என்றது திருஞான சம்பந்தர 
வதாரமாகி விபூதி தடவிச் சமன் செய்ததை . கொப்பு - கிளை , ஒருகாத 
ணி . குழை - தழை , காதிலணியுந்தோடு . சுப்பிரமணியர் திருஞான சம் 
பந்த நாயனாாக வந்தாரென்பது பசாரக்கூற்றென்க . 

( கசுங.) முறி - தளிர் , முறிச்சீட்டு . எழுத்து - தலையெழுத்து , 
கையெழுத்து : விலைப்பொருள் - கிரயத்துக்கு வாங்கிய பொருள் , 50 - 
தவணை , நடுவெழுத்தெழுதுஞ்சாட்சி . விலைப்பொருள் என்பதற்கு வில் 
ஐப்பொருள் என்பது மாரு பொருள் . வில் - தனுசு . 

( கசுச ) பூ - பூமி , ரூதாமரை என்றது தலைவி பாதச்சுவக்காை,. 
மயில்மா - மயிலாகிய குதிரை. இரண்டுதாவுதின் றமரையென்பது மற் 
றொரு பொருள் . 


நகை 


நான் 


காவன 


மயூரகிரிக்கேர்வை யரும்பதவுரை. 


மா 


( கசுடு) குயில் - மேகம் , குயிற்பறவை , பலகாகம் - பலபுன்னை 
மரம் , பல்லையுடையபாம்பு . பூலை - நாகணவாய்ப்புள் , காயாஞ்செடி. 
மயங்குதல் - சேர்தல் கலத்தல் . சுகம் - கிளி , இன்பம் . ஆவி - தடாகம் . 
மஞ்சு - மேகம் . 
( கசுசு ) அனகன் - குற்றமில்லாதவன் . நன்மேனி என்த 

றது மாந் 
தளிரை . அது ஆகுபெயர் . பொய்யற் சேர்ந்தபொன்மான் பொய்ம் 
மான் . வனமயில் - அழகுடைய மயில் . புனமயில் என்றது தலைவியை . 
ஒருவன் வந்தது கண்டேன் எனக்கூட்டுக . 

(கசஎ ) சின்னம் - குற்றம் . வரையவர் - தலைவர் . இனம் - குலம் . 
இனத்தோடினஞ் சேருமென்குதலெண்ணிலை என்றது அவர் குலத் 
திற்கும் என் குலத்திற்கும் இயைபில்லையே என்றபடி . 

( கசுஅ ) கால் காற்று ஆலும் - அசையும் . கதிர் - சூரியன் . 
வர் என்றது தலைவடை . மால் - காமமயக்கம் . பால் - பக்கம் . குறிப் 
பறிவுறுத்தலாற் கண்வேலைக்கூறினார் . 

( கசுக ) பொன்னை மறைப்பது என்றது பொருளுடையராயிருப் 
பதை மறைப்பது . 

( கல ) ஆரக்குழை என்பதில் முன் சொல் ஆர் . அது ஆத்தி . நடு 
முற்றிய சொல் அக்கு . அது சங்குமணி . பின்சொல் உழை . அதுமான் . 
நகையாம் என்மறது ஆரக்குழை - அதுமுத்துக்குழை . நகை - ஆபாணம் . 

(கஎக ) அல் - இரவு . இல் - மோகூவீடு , வீடு . நாலெழுத்தின் குணம் 
என்றது பித்தன் . என்றபடி , விரகம் . எனினுமமையும் , 

( கஎஉ ) வாவி - மருதாபுரி . அனம் - பெண்ணன்னமும் , ஆணன் 
மும் , பிரிந்தால் மாரன்கைக்காவிகொல்லும் , உன் கட்காவிகாக்கும் ஆக 
லான் மறுப்பது தகுதியன்றென்பது கருத்து . 

(கங ) அடவி - காடு . கொடிப்போது என்றது தலைவன் சமயம் 
வாய்க்கப்பெறாமையால் , மரங்களிலும் , செடிகளிலும் , போகட்டு வைத்த 
கொடிப்பூக்களாலாகிய மாலைகளை . புடவி - பூம் , புனற்போது என்றது 
காடெல்லாந் தேடியலைந்த தலைவனுடைய தாமரை மலர் போன்ற பாதச் 
சுவடுகளை . பனை - மடம் 

டன்மா , பனை மரம் . படர் - துன்பம் . புன்றொழில் 
பாலிப்பதுண்டோ வெனக்கூட்டுக . 
( கஎச ) கலைமான் 

ஆண்மான் , கலைஞானங்களையுடையதலைவன் . 
கண்ணான வலை கண்களையுடையவலை ; கண்ணாகியவலை . புனம் - காடு . 
தரம் - தகுதி . தனம் - முலை . மூன்றட்சரவாசம் - புழுகு . அது புனுகு , 
பொய் . தனத்திலணிந்து கொள்ளும் வாசனையை நாவிற் பூசிக்கொள்ளு 
வது தகுதியற்றதென்பது கருத்து . 

( கஎரு ) கவர்பொருள் - இரண்டுபொருள் , மலைமான் . என்றது 
வள்ளிநாயகியை . சிலைமான் என்றது தலைவனை . இரண்டு தொழில் என் 
றது மடமெழுதல் , மடலேறுதற்றொழில்களை . ஆண்யானை பெண்யானை 
யைப் பிரியாதகாவென்றதனாற்றானுந் தலைவனைப் பிரியாதிருக்க வேண்டு 
மென்பதுள்ளுறை . 


ன 


- 


உ 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை, 


. 


( கஎசு ) காமன் - இந்திரன் . இன்பப்புள் என்றது இன்பத்தைத் 
தருந்தலைானை , மநப்பூசை - மன்மதன் பூசை , கேண்ணிகொள்ளநான் 
புள்ளைக்கொண்டேனென்பது மற்றொரு பொருள் , பத்திரம் - தழை . 
| (கஎஎ ) 

துவி - இறகு மஞ்சரி -மாலை அல்லது தளிர் . கோவைவிண் 
டாள் - மகளிர் சேர்ச்கையினின்று நீங்கினாள் . வாய்திறந்தாள் என்பது 
மாம் , உலாவும் - உலாத்தலும் எவ்வண்ணமும் - எவ்வகையான அழகும் . 
எவ்விதமும் . கூட - சோ . பிள்ளைப்பாவை விண்டாள் - பிள்ளை வடிவா 
கிய மாப்பாவையை யெறிந்து விட்டாள் சகிவிடுதுது தும்பகர்ந்தனள் 
என்னை வருமாறுஞ்சொன்னாள் என்றவாறு . இதில் காவியம் . கண்ணி . 
மஞ்சரி , கோவை , பிள்ளைப்பா . தூது , என்னும் பிரபந்தப் பெயர்கள் வரு 
மாறுணர்க . 

( கஎஅ ) காலாயுதம் - கோடி . உய்யாமையிலான் நித்தியமாயுள்ள 
வன் . சாயலானது மயிலாகிச , சொல்லானது கிளியாகி , யிடையானது 
கோடியாகி , குழலானது காவாகும் புனமென்க. 

( கஎ ..) அடியகனை என்றது இறைவனை . மதமா விளம்பிடி என் 
ரது முன்றலைவி கூறிய குறிப்புரை கவரும் பாடலானறிக . ஆறுதாமரை 
என்பது ஆறுமுகங்களையுடைய குமாரக்கடவுளையும் , ஆறுவகையாகிய 
மாமரைகளையும் என்க . அறுவகையான கண்னிரண்டு , முகமொன்று . 
கையிரண்டு , வாயொன்று என்க . பாபவர் - தலைவர் , பாரிலுள்ளவர் . 
அர்ச்சித்தலாவது கடவுள் பாதங்களை யர்ச்சித்தலும் , தலைவியாதங்களை 
நடந்து வந்த சால் நோவற்றதென்று கண்முதலிய வற்றி லொற்றிப்பா 
பாட்டு தலு மாம் . 

( கஅ ) ) அலை கடல் , ஆற்றல் கொள்வோன் - மன்மதன் . சிலை - 
கரும்பு . அஞ்சம்பு - புட்பவகை . 
( கஅக ) 

மனை அல்குல் . வேலைவிடோ - வேலைவிடவோ ? 
மதியாலம்புயம் தலைவிமுகத்தாற்றலைவன் முகம் . மலர்த்தோ 
செய்யவோ . மின்னிருள் என்றது பூவுள்ள கூந்தல் 

( கஅஉ ) அகம்பிரம்மமேயென்று- நான் பிரமமேயென்று . அதுவாதல் 
போல அப்பி மத்தோடபேதமாயப் பிரமமேயாதல் போல . நானவ 
ளெனலால் அவள் தன்னுருத்தோற்றினன் என்க . உருத்தோற்றினன் 
என்றது மஞ்சள் . மை.பாக்குச்சிவப்பு . வளைச்சுவடு , தாடனக்குறி , செம் 
பஞ்சுசசுவடு, பற்குறி , பூசுவன . இன்பம் . தொய்யில் . பவளம் , முத்து 
மாலை , பதக்கம் . முதலியவவயவச்சுவடுகளை யென்க . 

( க அந.. ) கையாற் சிலம்பு வளைத்தல் என்றது மேருவை வில்லாக 
விளைத்ததை . காலாற் சிலம்பு வளைத்தல் என்றது நூபுரங்கணெளிந்திருத் 
தலை . தெறித்தல் - பாணமெய்தல் , கூடலாலுடம்பு பூரித்துச் சிலம்பு ஒடி 
தல் . முப்புரம் - திரிபுரம் , மூன்றுடம்பு . மூவர் - சுதன்மன் , சுசீலன் , சுபு 
த்தி . விசுவன் , றைசதன் , பிராஞன் என்பாருமுளர் . 

( கஅச ) பழுது கொண்ட ஆயம் - சொற்கேட்டானாகிய சூது ஆயம் - 
பாங்கியர் கூட்டம் . பழுது - குற்றம் . எழுதிய சித்திரமென்றது மீடலூர் 
தற்கெழுதியதலைவி படத்தை . இது மடலூருங் குறிப்பு . உரு என்றது 
அவயவச்சுவடுகளை . 


அரைமர் 


மலாச 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை: 


துவம் 


சூன 


கேன் றசை 


( கஅரு ) வெளிப்படை . 

( க அசு ஆறுகால் கொண்டயானை எனரது யானை வண்டாகிய 
கூந்தலை . 

வேங்கை என்றது வேங்கைப் புட்பங்களை . நாலாறு 
மருபத்து நான்கு . காலாறு மூன்றுபங்கு என்றது மூன்று இருகால் 
என்றபடி அவை : இருகால் - அரை . அது இடை துவண்டது . இருகால் - 
இரண்டுபாதம் அவை கன்றியன . ஒருபங்கு 

வீ 

ச என்றமையான் . இருகால் - 
பெருங்காற்று . இருங்கால் - இருகால் என நின்றது . மால் ஆறு - மயக்கம் 
ரீங்கு மால் ஆறு என்றமையான் இருகால் என்பதில் இருந்து மயக்க 
ரீங்குவாய் , காற்று வீசவருவாயாக . எனினுமாம் . 

( கஅஎ ) அன்றில் பேடையை கோத்துறைவா என்பதுள்ளுறை 
மாகை - மாதர்களை . முக்தேவர் - திரிமூர்த்திகள் . அடையலன் 
வடு - மாங்காய் , குற்றம் . நடுத்துணி கல் நடுத்துண்டுபடுதல் . ஞாயம் 
வேறுபடல் . குருகு - சேவல் . வளை . பிணிமுகம் - மயில் , நோயுற்றமுகம் . 

( கஅஅ ) புயமுமுக்தா முமென்றது எதிர் பேனிரை , முரையுரைத் 
கல் - நாள் வரையறைகூறல் . 
(கஅ + ) மூன்று 

தினைமா. 

இபண்டு - பேன் . எழு து ஒரு 
நான்கு - மான்ரகை இரண்டு - நெய் . அஞ்செழுது கினை சோற. 

கேனிற்சமைத்த கறி . 
( க +0 ) அஞ்செழுத்து - நகக்குறி . முழுத்து பவளத்தை முத்துக் 
குள்வைப்பது உகட்டிலுள்ள பற்குறியைப்பல்லான் மறைப்பது . சிவந்து 
லையுமெய் - கலவியாற்று வண்டு சிவந்நடைம்பு , சாந்தம் - சந்தனக்குழம்பு . 
மாலை - மாலைக்காலம் . 

( ககூக ) குறிஞ்சி மலர்மாலையேனும் - குறிஞ்சி நிலத்தில் விரிந்த மா 
லைக்காலமானாலும் . முல்லை மாலை யென்றோ துவன் * முலலை ரிலக் 
துக்குரிய மாலைக்கால மென்று சொல்வேன் . என்றவாறு . குறிஞ்சி 
மாலையானாலும் முல்லை மாலையென்பேன் என்பது மற்றொரு பொருள் 

( ககூஉ ) மதிபானு வென்றோ தியது என்றது முன்றலைவன் பிரிந்து 
வருவேனென்றபோது தலைவி விலும் பகலிலும் சந்தி சூரியர் போ 
லத்தவறாமல் வரச்சொன்னதை என்க . இவை 20 , 30. ஆம் பாடல் 
களானறிக . 

(கங ) புள் ரீரையும் , வண்டு தேனையும் கண்டவிடத்திற்றங்கிவிடும் . 
சகோரமென்றது சகோ ப்புள் ரிலாவ முதையன்றி வேறொன்றை யுண் 
ணாதவாறு போலுன்னையன்றிப்பிறிதின்ப கைப் கலைவன் கருதான என் 
றபடி அன்றிற்பெடை ரிகர்வாயென்றது அது பிரிந்தால் வேறொன்றைச் 
சேராதவாறு போனீயுந்தலைவியை மணந்துறைவாயென்பது துள்ளுறை 
யவமம் 
( ககச) ழையிருந்தோர் என்றது 

பாங்கிமாரை . 
தாலும் - மனம் வேறுபட்டிருந்தாலும் . வண்டல் மகளிர் விளையாட்டு . 
நாலில் ஒன்று - அந்தக்கரணம் நான்களை ஒன்றாகிய பாங் கியர் மனம் . 
செப்பற்ற முற்றவர் போலுரைப்பார் மனந்தேர்கிலமே . என்பது இங்கே 
நோக்கத்தக்கது துறைசைக்கோவை . 165 . 


உ 


விண்டிருந் 


மா , 


மதுரை 


உச 

மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை . 
( கசுரு ) சேரிற்குவிதல் - இறைவனைக்கும்பிடுதல் . சோரவிடிற்குவி 
தல் - தெய்வந்தொழுதல் . 

( ககசு ) பெருமான் - பெரியமான் , தலைவன் . சாரி - கிளி, உலா . 
பிள்ளையாக்கி என்றது பாங்கிமாரைவிட்டு ரீங்காதிருக்கச் செய்தலை . கள் 
ளனாக்குதல் - தண்டனை செய்தல் . 

( ககூஎ ) தாமரைமேல் விழும் வண்டு என்றது தலைவி முகத்தாமரை 
யிற்றலை வன்கண் வண்டு விழுதலை - செவ்வல்லியிற்றாமரை தலைவிய 
தாத்திற்றலை வன்வாய்சார் தல் . மாமலை பெரிய முலை , பைந்தாருவை 
நீங்கில பூங்கொடியே என்றது நாமப்படியில்லையே என்னுங்குறிப்பு . 

( க + அ ) பூவேந்தன் - பிரமன் , பவனி - உலாப்போதல் , செழுமாப் 
பல ஆர் - அழகிய குதிரைகள் பலவாகப்பூட்டிய சந்தனம் - தேர் , 
பலா , ஆர் , சந்தனம் , புன்னை , என்பன மற்றொரு பொருள் . ஆர் - ஆத்தி . 

( க்கக ) மானும் . கலையும் . கிளியும் , கடிவாரின்மையால் முயன்று 
ஒருமென்க . சன்றக்குடியான் என்றது முருகக் கடவுளை . முன் என்றது 
சுளி நாயகி தினைப்புனங்காத்தகாலத்தை . மறவர் - வள்ளி நாயகி தமை 
மன்மார் . புலிநாமம் - வேங்கைமரம். இது பூத்தாற்றினைக்கதிர் கொய் 
வார் . வழிகூடல் போலுங் குன்றக்குடி என்றது இரண்டாவது 
போலுங் குன்றக்குடி என்றபடி . இங்ஙனங்கூறியது உக்கிரப் பெருவழுதி 
யாகியகுமாரக்கடவுள் வீற்றிருத்தலாலென்க . வழி - இரண்டாவது என்பது . 

( 200 ) எள்ளி - இகழ்ந்து . மறந்து எகினும் எனக்கூட்டுக . 
(உ 0 க ) தைவரல் - தடவுதல் . மவ்வரி ஆதி 

மெல்லினத்து 
ஆறு - ன் . ( மன்) மன் - தலைவன் . சவ்வரி கவ்வரி மூன்று - சிகி . சிகி - மயில் . 

(202 ) மாரன் பரிப்பேர் - கிளி . மணப்பேர் - கடி . கணைப்பேர் - 
கோல்- (கிளிகடிகோல் ) ஒருபுல் - தினை . ஒளி - கடி . மால்எதி பெரிய 
வரிவாள் . (தினைகடியரிவாள் ) ஐயர் - தமையன்மார் . வீரப்புயன் - வீரவா 
குதேவர் . பங்கயம் என்றது தலை விபாதங்களை . கிரியில் நடப்பதில்லை 
யினிமேலென்பது குறிப்பு . 

( 20 » ) துவளும் - சூழ்ந்து திரியும் . கண்டலை - சோலை . இருகோங் 
குமுத்தம் - முலைகளினிடத்துக் கண்ணீர் விழுவது . கண்டகண் பேராதது 
வேட்கைக்குறிப்பு . 

( 204 ) இல்வரையிகந்தது என்னுஞ் சொற்கள் செய்யுளிற் கரந்து 
ஏற்கின்றன . இல்வகையிகந்த குறி என்பது பகற்குறியை . வீடு இல் . 
மலை வரை . இம்பர் இகம் . மெய்ப்பதத்து ஒன்றில் என்றது இல்வரை 
யிகத்தலில் என்றபடி . இகத்தல் - கடந்து போதல் . விட்சேபம் - கலக்கம் . 
இல்வரையிகவா தகுறி என்றது இரவுக்குறியை . அரிப்புனம் - தினைப் 
புனம் . தலை வன்றேடலிறைவியை. பறவை தேடல் தினைக்கதிரை பன் 
னிருகையன் போற்றேடினம் என்க . பன்னிருகையன் ரேடியது வள்ளி 
நாயகியை என்றபடி . 
உ Oரு . கேகயம் - மயில் . 

காவல் . வேதன் - பிரமன் . 
மந்த - வண்டு . வேங்கை - வேங்கைமரம் . பண்டு சரிக்கிர வேங்கை 


ம . 


| 


ரி 


- 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை . 


2.ந 


. 


நவவி 


டிபோ 


யிற் புட்பமிராது .. சரியா வேங்கை எனவே வேங்கை மலர்ந்தமை 
யாற்றினைக் கதிரையறுத்து விட்டார்கள் . யாங்காவனிங்கினோம் வோரற்க 
என்பதாயிற்று. ஆயின் - அவ்விடம் , 

( உ .0 சு) அண்ணா வருகவென்றது விநாயகரையானை வடிவாகவம் 
கூவியதை . கடத்தினை தினைப்புனத்தை கடத்தினை - fdS ) 17 . 

(206 ) பட்சி - கிளி . இன ரகனால் - குலத்திற்பிறர் 
( 5 னமு 
டையதனால் . நிலைத்தாள் நிலைபெற்றதினைத்தாள் . வீராவர் 
பர் . கிள்ளையே - கிளியே . பொன் தனக்கிள்ளைமார் கார் என்க . திருப் 
பட்டுங்கிளி காத்திருந்து பிர் வரப்பண்ணிற்று . இது பாட்தம் ஆநராச 
நீசபருவம் 87-6 பக்கத்திலுள்ள கிரிக்கடை, பானறி 5 . 

( 204 ) குருதஇனம் - பாலைக் கூட்டம் . வரின் - இறைவர் , வர் 
உதால் , துவண்டு - சூழ்ந்து , வாடி . கனா . :/) - தெரியா.. சொல் .. 
சொல்லுக . ஒருமையன் மைமயக்கம் . அரும் . ஒருவர் அலரோ 
அருப்பின்றன்மை நீங்கிய மலர்ந்த பூவே . பழியலர் - பழியாகியவலர் 
மொழி . சார் .ஆகு பெயர் . வந்து -பாகன் வ.து , பொருமல்-அன்ப . 
முற்றழுங்கல் . 

( 205 ) ஆடல் - கூடுதல் ஆரல் , ஆடல் கொண்ட மயில் என்றது 
தலைவியை. சந்திராங்கம் என்றது லைவி முகம் , கண் நடி பாலுள்ள 
கலாபத்தின் கண்களை . வாசம் - வாசனை . சிறகு, அவம் - அல்குல். அந்த 
மபில் கௌவிய பாம்பு . குயில் - மேகம் , பாக்கி . 
( உக 0 ) எண்ணிய நீரரியம் - பிரியாமை . தன் - பாண்ட 

லே 
யைக் காணாமையாற்கண்ணொளி மழுங்கினமையாம் காண்கனிருந்தால் நல்ல 
வோச களச்சத்திபைக் காணலாமென்றான் என்க சகான்றது 
கூடியிருந்த தலைவியை, சகளரூபர் , கான்ட்- மருட்டித்தின்பது மர் 
றொரு பொருள் . சகளம் - அவயதோடு கூடியது . 

( உகக ) ஆ - * தியாக . அன்பு கல்லவருக்கு டிப்போ - " ருது . 
ஊருது - கிட்டாது . ஆறு - வழியெகரினமாம் . 

(உக 2 ) மாமான் - இலக்குமி போலும்லைவி . மலர்மனை -மாபை 
மலரனையவீடு . 

( 257 ) நம்விரும்பார் என்றது , ரூர் மு.பி.யோசை, பாதம் - 
சந்தனமாம் . போரல் - வருதல். 

( 2455 ) அடையக்குறிக்கின் - விடாலொருந்தே பெறல் . 
கொலைச்செந்து முதலை . இடை - நடு , தலை - முதல் அடிக்கு என்று 
அடிவைப்பு ஒன்றுக்கு ஒன்று , பான் : - ஆபானம் . அது பாம்பு 

. 
(உகரு) ஆறு - வழி . வன்மீன் - முதலை திருமால் ஆதலை 
வியாற் கொண்ட வாரைக்கடல் ; திருமால் சக்கம் . பெண் என்றது 
தலைவிழை. 

(உகசு ) மாயப்புரித்தவன் - வீரவாகுதேவர். அசகாள் , மருவலர் - 
வாசனையுள்ள புட்பம் , பகைவர் . குழையார் - நரு மகளிர் . நம்பினவரை 
விரும்பியமலையை , நம்பப்பட்டவரை . 


பூ - பூரி . 


உ.சா 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை . 


( 


மா - 


( உக எ ) அறியாரைப் போன்று குறியா துரைக்கின்றவுத்துறை என் 
பதுமேல் 165 - ம் பாடலை . குறியா துரைத்தல் - ஒன்றை விட்டொன்று 
கூறுதல் . பூஞ்செறிவு - சோலை . உங்கள் போன்று என்பது புட்பங்கட்கி 
டமாதலால் என்க . உம்மைத்தந்த செழுஞ்சுனை என்றது நீரிற்கை கொ 
இத்தெடுத்ததனாக்கற்புடைத்தாய்ச் சேர்ந்த குறிப்பு . 
( உக அ ) ஆயாதவர் மெய்க் நூலுணர்ச்சியில்லாதவர் . 

காயாத 
யானை . பூவாதமா- அத்தி . பாயாதவேங்கை 

வேங்கை மரம் . 
அழித்து - அழித்தலால் என வெச்சத்திரிபாகக்கொள்க ,. 

(உக ) சங்கை - ஐயம் . புகழ்ந்தாரைப்புங்கவரில் வைப்பன் என்க 
புங்கவர் - தேவர் . விரைவு - வேகம் . கொங்கை என்றது முலைபோலும் 
யா னயை . நாடி - விரும்பி . இடை என்றது இடைபோலுஞ்சிங்கத் 
தீதை . மலர் சூடுங்கூந்தல் என்றது தாரகாகணங்களையுடைய இருளில் 
என்றபடி . 
( உ 20 ) கானவர் - வேடர் . படைச்செல்வர் 

ஆயுதச் செல்வமு 
டையவர். மயில் வரைமேற் கந்தனையே தொழவானவர் மங்கையர் செல் 
வர்களே எனக்கொண்டு கூட்டுக . செல்வர்கள் - வருவார்கள் . எங்கும் 
சாம் - எவ்விடங்களிலுமிருகங்களை யெய்யும் அம்பு . குஞ்சரம் - யானை 
ஆனில் வரும் அம்புலி - இடபத்தைப்பாயும் அழகிய புலி . இனி எழும் 
அம்புலி யென்றதனான் முன்னிருட்டுள்ள தென்பது கருத்து . 

( உக ) * வினைச் செய்பவர் - வலிய தொழிலைப்புரியுஞ்சூரன் முத 
லானவர் . அறிவு - ஞானம் . திருமுகங்கூடப்பெறுஞ் சிவன் என்றது 
சந்து முகத்தோடு அதோமுகமுங்கூடிய சிவனாகியவாறுமுகக்கடவுள் என் 
நவாறு . இரவினுக்கு - இராத்திரிக்கு, யாசகர்க்குக் கொடுத்தற்கு .. 
எழை - தலைவி , எரியவர் , ஏழையாகிய வெனக்கிரங்கினவர் 

எனறத 
குல் வரச்சொன்னதாயிற்று. ஆறுமுகம் என்றது ஐந்து முகத்தோடதோ 
முகமும் எனக் கந்தர்கலி வெண்பாவிற் கூறுதல் காண்க . 

( உ உ உ ) ஒருவிரல் காட்டி என்பது ஒற்றையாய் என்னுங்குறிப்பு . 
குழல் காட்டி என்பது சோலையிடத்தில் என்றவாறு . கைகுவித்தோங்கி 
என்பது வேலாயுதத்தையும் வைத்துக்கொண்டு என்றபடி . கைநெறி 
வைத்தது படுத்திருக்கச்சொல்லுக என்னுங்குறிப்பு . அன்னங்காட்டியது 
சோறுகொண்டு போய்ப்போடு என்றபடி . மூக்கில் ஒருவிரல் வைத்தது 
ஒருவருமறியாமற் சண்பகமரத்தடியிற் கூட்டி வந்து வை என்றபடி , இரு 
விரல் காட்டியது இரண்டுநாழிகை மிருக்கட்டும் என்னுங்குறிப்பு . ஒரு 
விழிமூடல் என்றது தாய் தூங்கட்டும் என்றவாறு . ஒருவிழி மூடா 

மூடாததனாற் 
நான் விடுத்திருப்பதாயிற்று, நெறி - கன்னத்தின் மேற்பக்கம். 

( 22 ) தும்பி - வண்டு , யானைபோலுந்தலை வன் . உரைமிகவென் 
பார்கள் எனக்கூட்டுக . அமுதமது - அமுதம் போலுந்தேன் , அமுதமாகிய 
வச்சோறு . பூமெத்தை - பூவாகிய மெத்தை, பூமியாகியமெத்தை . 

( 22 ச ) ஈற்றாய் - பெற்றதாய் . துஞ்சினள் - தூங்கினள் . மேழியர் . 
வேளாளர் . மாலை - கருங்குவளை . 

{ உஉ ) சிலம்பை மடிபிச் சங்குதல் ஒலியாமலிருக்கும் பொருட்டு 
என்க . கோலைப்பெண்ணாக்குதல் படுத்திருக்கிற பாவனை செய்தற்கு 
என்க . சூலி - சிவபெருமான் . 


உ T 


மயூரகிரிக்சோவை யரும்பதவுரை . 
(உஉசு ) கற்பூர மோர்பங்கு வத்தளித்தார் என்னவே ஆண்பிள் 
ளைக்குக் கற்பூரமிரண்டு பங்கு என்பதாயிற்று. நம் சாதி - நமது கண் 
பகமாம் , நமது சுற்றத்தார் . மிறைசொல்வதார் என்றது (அச்சாதியைச் 
சார்ந்தாற் ) குற்றஞ் சொல்பவர் யாவர் என்றபடி . போனற்றலை வரிருப் 
பார் என்பது குறிப்பு . மருவலரைத்தலைச்சாய்ப்பன் என்றது வாசனை 
யுள்ள மலர்களைக் கொய்து வருவேன் என்றவாறு . பகைவரைத்தலை கவி 
ழச்செய்வேனென்பது மற்றொருபொருள் . பழுக்காலையிது என்று 
னாற் சண்பக மரத்தடியிலிருக்குந்தலைவர் கொடுத்ததென்று சுட்டிக்காட் 
டியதாயிற்று . பழுக்காயிலை - பாக்கு வெற்றிலை , 

( உஉஎ ) விடியா விடின் அல்லவோ முசமாமதிமேன்கள் என்றது 
பகற்குறியில்லையென்று முகம் வாடும் மென்பது குறித்தென்க . 

( உ.அ ) சாதி சஞ்சாளிகஞாயம் என்றது சண்பகமலரிற் 
ணச்செல்லும் வண்டுகளிதந்து பதிமுறைபோல எம்மூருக்கு வந்தால் 
யானை , கரடி , புலி , சிங்கம் , பாம்பு , முதலை , முதலியவற்றாலுங் கானவரா 
லும் பிழைப்பதில்லை என்றவாறு . சஞ்சாளிகபுட்பஞாயத்தின் மேவினிர் 
என்பது காத்திருந்த தவளையுண்ணாமற் றூரத்துவண்டு வந்து தாமரை 
மலர்த்தேனையுண்பதுபோலச் சுற்றத்துத்தலைவரிருக்க வந்து மேவினீர் 
என்றபடி . உற்றவர் - அடையப்பெற்றவர் . 
(உஉ க ) கன்னி - துர்க்கை . 

வாகனம் 

இடை ... அரிபாயல் 
பாம்பு . பாற்கடல் சேர்விடை என்றது திருமாலாகிய காளையை . செய் 
றம் - கோபம் . 

(உங O ) மறையாதமின் , வாடாக்கொடி , வகையுணவிற்குறையா 
வமுதம் எனும் நீ என்க . ஐவகை - கடித்தல் , நக்கல் , பருகல் , விழும் 
கல் , மெல்லல் . நான் நளனே . ஆனாலும் உன்னுடன் பகற்காலத்திலும் 
பிரியா திருக்கும்படி அந்நளனைப்போலுருத்தெரியாத மந்திரத்தைக் கற்ற 
தில்லை என்றபடி . கொல் , ஒ . அசைநிலை பகலும் பிரியாமலிங்கெவர்க் 
குத் தெரியாவிஞ்சை பெற்றிலமே. என்றார் பிறரும் . 

( உ ஙக ) மேலையடையலர் முன் என்றது மேன்மையையடைந்த 
அலர்போலும் பாதங்களினிடமாகி என்றவாறு. முற்காலத்துத்திரிபுரத்தி 
லுள்ள சத்துருக்கள் முன் என்பது மற்றொரு பொருள் . கலகலவென்ப 
தனால் கார்சிலம்புகலந்து கொள் கலந்து கொள் என்று கூறுவதனால் . 
சிவன் கைச்சிலம்பு நேரல்ல வென்றது அங்கனங்கலகலகவென்னாமை 
யால் என்க . 

(உ.உ ) இன்னாமை - துன்பம் . இரவு - இராத்திரி , யாசித்தல் . 
சிவந்தகை ,கால்கள் , என்பங்கயக்கண் தன்னாற் கறுத்தன என்றது 
வருந்தியதென்று கைகளையும் , கால்களையும் , தலைவி கண்ணில் வைத்துக் 
கொண்டமையால் அஞ்சனம் பட்டுக்கறுத்தமையென்க . னாமை 
வேண்டினிர வெழுக என்பது நான் மணிக்கடிகையிற்காண்க . இதனைக் 
தன் கருத்திற்கியையப் பொருள் கொண்டு கூறினாளென்க. 

உ ங ங ) முத்தாயர் என்பது செவிலித்தாய் , பாட்டுந்தாய் , பெற்ற 
தாய்மார்களை என்க . பருவமிகலாற் கைத்தாயையும் , முலைக்காயையும், 
நீக்கினார் . வைத்தீர் கொல் , இட்டிர் கொல் , இட்டனிர்கொல் . என்பன 


இன் 


- 


என க . 


கொடி 


உ அ 

மயூரகிரிக்கோகை) யரும்பதவுரை . 
பாங்கியையுமுளப்படுத்தியவினா. செல் என்றது தலைவியை மாக்கிர 
நோக்கி என்க . 

(உச) நளினம் - தாமரை நீலம் - குவளை 

( உ ஙரு ) பாலி - பாலூட்டுந்தாய் . வேல் சிவப்பு என்றது கலவி 
யாற் சிவந்த கண்களை . பாளிதங்கொள் நீலி சோறூட்டுந் தாயாகிய 
கொடியவள் . பொல்லாப்பு - தீங்கு . முன் - முன்னாளில் நிகழ்த்தல் 
செய்வாய் - நடப்பாயாக . காலி - ஒருார் . கமகமப்பு - வாசனை . பாளி 
தம் - சோறு , ஏகாலிக்குஞ் சொற்றிகமே 61 ன்பது மற்றொரு பொருள் . 

(உக.க ) நீ சொன்னபடி மறைத்தாள் என்தது கன்னவடுவை 
மஞ்சணெய் சிவப்பாலும் , அத ர வடுவைப் பற்களாலும், முலை வகிவைச் 
சந்தனச்சேற்றாலும் , மறைக்கச் சொன்னதை பல்லக்கேற்றவெ 
ன்றது கால்சிவத்தலாற் சகியாமற்றன்னை மறந்துரைத்தது என்க . 

( உக.எ ) குற்றமுரைத்தனளே என்றது கொங்கையை வடுப்படுத்த 
லானும் , மார்பில் நகைகளைச் செவ்வனே யணியாமையானும் , ஆடையை 
நிலைகுலைந்து விடுவதா 31 ம் , தோரிருற்றம் கூறிஞளென்க. வங்கம் - 
தோணி . கதை - ஓசை . மயல் 

ஆசை . 
( உ . அ!) மலரை முடியும் என்றது பூக்கட்டிவைத்துப் பார்த்தலை . 
அயலவர்சொல் - விரி . 

அதாவது நற்சொற் கேட்பது . 
போதை குறித்தலாவது காக்டை கூப்பிடுவதை நோக்குதல் , முறம் 
விழல்பார்க்கு மென்றது முறக்குறி பார்த்தலை . தப்பு - சோர்வாகிய 
தவறு . உன்னூர்க்கன கதப்பு என்றது ஊர்க்குப்போனவுடன் முரசறை 
யச்சொன்ன குறிப்பு . கனகதப்பு - பொன்னாற் செய்த பறை . 

( உ x.சு ) இருட்காகுறுகும் - இருண்டசோலை இருக்கும் . மாகுறு 
கும் - மிருகங்களிருக்கும் . காமம் விருப்பம் , ஐ . ச . என்பன ஒலிக் 
குறிப்பு . 

(உச ) விபுதர் - தேவர் , காலும் , சிலம்பும் , இருகையும் , போல் 
பட்சி சாலம் மலர்வன கே மண்ணிலுதித்தன என்பது கால்கள் போக்கு 
வாத்தாபி முழுதுஞ் சஞ்சரிப்பது . சிலம்புபைப் நடக்கினும் ஒலிப்பது 
அன்றி அடைந்தாரைக் காட்டிக்கொடுப்பது , கைபாங்கியைத் தட்டி 
யெழுப்புவது ஆகிய லிம்மூன்று செய W ம் பட்சிக்குமுள வாதலறிக . 

(உசக ) இடையூறு - துன்பம் , சூறை - சுழற்காற்று , படுத்தக - 
சாய்க்க . ஆறுபொறிக்கொண்ட மாற்று என்றது சூட்சுமாவதாரவக்கினிப் 
பொறியாகிய வாறையுஞ் சரவணப்பொய்கையிலிட்டவாயுதேவனை என்க . 
ஐம்பொறி என்றது சுரோத்திசாதியொற்றுமையற்றிய மன மருட்சியை. 
காற்றாற் புள்ளெழும்பிய தைத்தலைவனானிகழ்ந்ததென்று மருண்டே 
னென்பது கருத்து . 

(உச ) கல்லைக் காட்டல் - அவன்றிருளிற் காட்டல் . கால் 
வயிறு என்றது உண்ணாவருத்தம் என்க . நன்றி என் அன்றியும் எனப் 
பிரிக்க , புன்னைமேற்பாம்பு என்றது தாக்கிய பாம்பைத்தலைவன்லைத்த 
மாலையென்நெடுத்ததை , என்ஈ. தன்மெய் என்றது குமாரக்கடவுள் 
குழந்தை வடிவத்தை 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை. 


ஓ இரக்கக் 


(உச ) சரம்போல் நிலையர் என்றது நினைத்த குறியிற்றைக்கும் 
பாணம் போலுமன நிலையுடைய பெரியோரை என்க . 

குரங்காமெனச் 
சொன்னதைக் கைவல்லியத்திற்காண்க. தலைவியவயவங்களை வன முதலிய 
வினவைகளிற் குறித்திருந்துங் காணவில்லை என்பது கருத்து . அன்றிவன 
மெல்லாமோடிப்பார்த்துங் கண்டிலேனென்றானெனினுமமையும் . பார் 
து - பரவி . நிரந்து - கலந்து . ந்தல் - கூந்தற்பனை . அகன்சாங்கூந் 
தர்குவமானம் . தென்னை தனம் . வாழை - துடை . மா -- மேனியும் , 
கண்ணும் . கமுகு - கழுத்து . 

( உசச ) புன்னையிற்றலைவன் வந்து வைத்திருக்கின் பந்தையிலக்க 
ணையாற் காய்த்ததென்றார் . ஏனையவுமன்ன . பேராக்கிரி - ஒப்பனைக் 
கிளிகாட்சிப்படுத்தாததாற்கண்னயிகழ்ந்தாள் என்க 

( உசரு ) உன்னைக்துணைபிரிந்தவன்றிலென்பார்கள் , தாய்விஃபா 
னம் பண்ணுவாள் ; எனவே யெல்லை தப்புவேன் வந்தது மட்டும் ன் 
பது கருத்தாயிற்று . கனிமெய்ப் பொருள் அமுது என்பது சிவபெருமா 
னுண்டவிடம் என்க . 

( உசசு ) கண்டேன் பலமின் என்றது இரவில் மேல் வீட்டிலிருந்த 
பாங்கி புன்னையங்கானத்திற் றலைவனிடராரி வலசாரியாகச் சுற்றும் 
போதுண்டாகிய கத்தியினொளிகளை என்க . குறிவிடிந்து தேறுவை என் 
றது தலைவனடிச்சுவடுகளைக் கண்டு தெளிவாய் என்றவாறு . 
குறிப்பு. 

( உசஎ) தென்னை மடல் கமுகங்காய் தருமோவெனவே வெற்றிலை 
பாக்குத்தலைவி வைத்ததாயிற்று . ஆய்ந்த தென்னை என்றது தலைவன் 
முன்னாபாய்ந்து பார்த்த தென்னை என்றபடி . வக்க அறிந்தும் வராதது 
போற் கூறுவது மடந்தையர்க்குச் சுபாவம் . நண்னிலையேல் யானாகிலுந் 
துணையாய் வருவேன் என்பது பரியாசம் . 
(உசஅ ) பொருளின் மட்டு 

பொருளின்ளவை . பட்டினியில்லை 
என்றது பாங்கி தலைவன் தீங்கெடுத்தியம்பற் றுரையில் உச உ -வது கால் 
வயிற்றுக் கூட்ட வைத்தார் என்றமையால் எளியேன் கருது டத்திற் பரி 
த்திரு தலில்லை என் வாறு . பகலெண்ணம் என்றது மடிந்தபின் பார் 
க்கவருதலை . கட்டிலும் மெத்தையுமில்லை என்றது கட்டிலிற் பஞ்சணை 
யிற் படுத்திருக்கிறபேர் வரக்கூடுமோ என்றவாறு . எரியேன் 
பெருமித ரசம் . 

(உச ) கேணியோசை தலைவன் பழமுதிர்த்தல் ; விண் 
கம்பு வீச்சு . கூபவோரை என்றது கிணற்றில் கல்லெறிதலை . இவற்றி 
ற்கு மறுதலை கேணியில் மீன் அடித்தது , ஆகாயத்திற் பக்ஷி வேகமாய்ப் 
பறந்தது , கேணியிற் தென்னை நெற்று விழுந்தது ; என்க . அல் - இரவு 
குமுக்கு - தொமுக்கு , என்பன ஒலிக்குறிப்பு . 

உரு ) கின்னரிவீணையின் ஆவதின்றே சிங்கம் கொச்சிக்கின் 
என்றது யான் செய்த சிங்கநாதம் கின்னரி வீணையி னிசையைப் போற் 
கேளாது போலும் என்ற - டி . புன்னை அரும்பு முற்றத்து அசைத்தேனே 
ன்றது வந்ததற்கடையாளங் கூறியவாறு . அன்னம் - அன்னப் பறவை , 
தலைவி . இனிப்புகன்று என் 


என்பது 


என்றது 


ன 


50 


மா தலகாணக . 


1 


தூங் 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை. 
(-ருக மிடா - ஆளைப்போலுயர் நீத வொருசெடி . மயில் ஓங்கலர் 
என்றது தோகைமலையிலுள்ளவராகிய தலைவரை, 
( = 52- ) பரிபத்து - பாய் . ஆபத்து - ஆய் . பத்தாவது எண்யகாம் 

பாய் - பாயல் . ஆய் - தாய் . ஆபத்தை நோக்கிப் பயந் 
தனன் என்பது மற்றொரு பொருள் . 

(உருகூ ) பாசி - நாய் . நீர் - காமவின்பம் . நீர்ப்பாசியை விலக்கி 
யிந்த நீரைக்குடிக்கவல்லார் யாவர் ? என்பது மற்றொரு பொருள் . 

( உருச ) உயிர் வரிச்சட்டத்திலாறு என்றது . இடையில் இரண்டு 
என்றது ர் . ( கார் ) என்றபடி தவிப்பு - உறங்காதிருத்தல் . 

(உருநி ) தனியான சோலைப்பேர் - கா . பூப்பெயர் - அலர் . இர 
ண்டு கூடிற் ( காவலர் ) என்றடி . 

நக ) பவுஞ்சு - படை . குபேரன் - சந்திரன் , தனதன் . 
குவர் - நித்திரை செய்வார் மற்றொரு பொருள் தாழ்ந்திருப்பார் , சோம் 
பியிருப்பார் என்றுமாம் . 
( உ ருஎ ) ககாத்திரண்டினில் - காலில் . 

ஒன்பது - கை 
( கூகை) பதினொன்று கோ . கோ - அபசன் . 

- ( உருஅ ) ஒருசாதி - கோழி . அஞ்சு சாதியுடன் கலந்து - வல்லூறு , 
ஆந்தை , நாக்கை , மயில் என்னு மிவைகளோடு அஞ்சு சாதியென்னும்படி 
கலந்த 

உாண் முதன் மாறுதலாவது எண் , நடை , அசு , நித்திரை , மர 
ணம் ஆகியவில்வைந்து தொழிலு மொருத ர் பத்துச் சாமத்தில் மாறி 
வருவது . மூடமனமாவது முறைதப்பிய சேர்க்கையும், காரணமில்லாத 
யுத்தமும் . பறையடித்தல் -சிறகடித்துக் கூவுதல் , அருகிலுள்ள மனையிலே 
பறையாகிய வாத்தியத்தைக் கொட்டினால் யாவர் வருவார் என்பது மற் 
றொரு பொருள் . 

(உருகூ ) மதி - முகம் . பிறைமேற் பிறை என்றது நெற்றியிற் பூசுங் 
திருநீற்றை என்க . கொவ்வைக்கனி - வாய் . இலை - வெற்றிலை . 
( உசு(0 ) கோவைப்பழம் - இதழ் . காய் - பாக்கு . 

வடு - தழும்பு . 
உன்னைக்கிளியைப்பகர்ந்து ஒளித்தேன் என்றது பாக்குக்கொடுத்தது பா 
ங்கியென்றும் , உறுப்படுத்தியது கிளியென்றும் மறைத்துச் சொன்னேன் 
என்றவாறு . அம்கைத்தேவி என்றது சத்திவடிவாகிய வேலாயுதத்தை 
என்க . 

கூட்டம் . 
( உ சுக ) ஒருநாளும் பாதி என்றது இராத்திரியை . 
சாமம் . 

ஒருசாமம் உண்டொழிவு. மூன்று சாமத்திலே ழிடை 
யூறாவனதாய் முதற் கோழியிறுதியாகிய ஏழுமாம் . 

(உசு உ ) கடை - வாயில் , ஆவணம் . கப்பலேற்றல் - ஆறுகடத்தல் , 
தோணியேறுதல், சாக்குப்பை - மலர் மாலையாலாகிய மெத்தை , சரக் 
கையுடையபை . பொன்கொடையாளர் -தலைவர் , பொன்னைக்கொடுத்து 
வாங்குபவர் . சரம் - மாலை . 

( உசுங ) கால் திரும்புகிறபோது காலிலழுத்துக் கல்லென்றார் . 
அது மனமஞ்சலீரென்று சொன்ன சமயத்திற் சொன்னதால் மன 


கணம் 


நாலுகூறு - 


நான் 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை . 


கம் 


க்கு வழையாக்கி யெடுத்துரைப்பதாயிற்று . குரும்பை - முலை . தோவாத 
ழுத்து கண்ணீர் . 


. 


( உ ++ ) தேசிகன் - பிரகஸ்பதி , நீர் மீண்ட ஷா - மயேந்திரபுரி 
ஒர் பூத்தலைவைத்தல் - கையாகி.ப மலரைத் தலைஃபிலே வைத்துறு கூறுதல் 

, 
( உசுரு) மாகாயம் - பெரியவாகாயம் . பேவை - இராமேச்சுரம் 
சொர்னமலை - கந்தமாதனம் . ஒடுக்கி என்றது அழுத்தித் தாழ்த்தி என் 
றபடி . மீசீழுயர்ந்தவன் - வீரவாகு . 

( உசுசு ) குடி என்றது இராவணாதி யிாக்கர்களை . படாவிட் 
டோன் என்றது இராமனை . 

படி - பூ சி . 

பாலைக் கொடி - முலை மேற் 
பசலை . • மணம்பூசியகுன்றம் - களபமணிந்த முலை 
( 2.காஎ ) தனு - உடம்பு , 

வில் . நாண் - வெட்கம் , நாணி . 
சிறுமார்க்கம் , சிறுந்தி , அக்கரை - காட்வெழுச்சி , அந்தக்கடை சிற்று 
றக்கரைப்பட்டதென்தது தலைமகனூர்க்குச் செலவொருப்பட்ட தெனினு 
மமையும் . 

( உசு அ ) கிளி என்பது தலைவியை . வளர்ப்போர் - தலைவர் . பால் - 
காமவின்பமாகிய பால் . தலைவர் என்றுயரமெலா மறிந்தவராகலான் 
யான் சொல்லவேண்டுவதில்லை யென்பது குறிப்பு . 

ஈ ஈ) வடு மாவடு , குழைவாய்தல் குழைவையாராய்தல் . பழம் 
கோவைப்பழம். அலர் - அவாகிய பழமொ வடுக்குழையானது , 
பழயலானது என்பது மற்றொரு பொருள், 

( உஎ 0 ) வசைப்பாந்தள் மலைப்பாம்பு . செலப்பாயே 
பாம்பே . வரில் தீது - றலைவர் வரிற்றிங்குண்டாகும் . செலப்பாணி - 
செல்லப்பணிப்பாயாக . 

( உ எக ) சூரபன்மன் சபை புளினம் - , மானற்குன்று . புள் 
னம் - பறவைக் கூட்டம் . 
( 

22 ) மயூரச்சிலம்பன்ணலார் என்றது குமாரக்கடவுளே . ஒரு 
கரி - ஒருசாக்ஷி . தாய் - தாயானவள் . இருந்து ஒருநாள் துயர - யா 
னிருந்து ஒருநாள் துயரப்பட . உபைத்த வெஞ்சொல் - சொல்லிய கொ 
நஞ்சொல் . பரிகரி என்றதும் - பொறுத்துக்கொள்கொன்று தலைவர் சொ 
ன்னதும் . அரிகரி என்றதும் சோலை , மூங்கில் , கிளி , சிங்கம் 

முதலா 
யின சாதி என்றதும், மதியே - சந்திரனே . அது மதியே . அதனை 
க்கருது வாயாக, அரிகரியென்று பிரார்த்தனை செய்தது மென்பது மற் 
றொரு பொருள் . 

( உஎ ) தைப்பூசத் தேரையும் , அன்ன தானஞ்செய்யு மடந்தை 
யும் பார்க்க வாலாம் . வருமேல் - மற்றைப்போதில் வந்தால் . எப்பூசலு 
முண்டு - ஆறலைக்கும் பூசல் , இனப்பூசல் , புலி முதலியவற்றின் பூசல் , 
காவலர் முதலிய பூசல் , தாய்பூசல் , ஆகிய எல்லாப்பூசலு முண்டாகும் , 
வைப்பூசல் என்றது தன்னைப் பிறாறியாமற் செய்யும் அஞ்சனம் பூசுதலை . 

( உஎச ) ஏவியநாயர் - இல்லிலிருக்கும்படி கட்டளையிட்ட தாய்மார் 
கள் . குறி - எண்ணம் . விலக்காகியும் என்றது தினைப்புனங்காவலுக் 


சபை - 


A2 


மயூ கிரிக்கோவை யரும்பதவுரை, 
குப்போகலா மென் றுரைத்தது . பாவியொருவன் - மன்மதன் . குறிவி 
லக்காகிபு மம்:-புதைத்த தென்பது மற்றொரு பொருள் . 

( உஎரு ) பொன்னிசை மேடம் - அழகுடைய ஆட்டுக்கடா , பிரகஸ் 
பதியிருக்கு மேடராசி பூசை - பலியிடுதல், பூசித்தல் . கன்னி - தலைவி , 
கன்னியாசி . 

சிங்கம் - தலைவன் , சிங்கராசி . 
( உஎசு ) என்னையின்றைக் கிசப்பார்க்குப் புகழிசைவதுண்டோ 
வெனக்கொண்டு கூட்டுக . யாசிப்பவருக்குப் புகழுண்டாகாது என்பது 
மற்றொரு பொருள் . குன்று அக்குடி - குன்றிய அந்தக்குடி . குன்றக்குடி 
உயர்குடி , எனவே யுயர் குலத்துக் கற்புடையோனா கலாற்பிறர் வரை விற் 
கிசையே னவர் வரவை விலக்கு என்பது கருத்து . 

< ( உ.எஎ ) சொன்றிக்குழிசி- சோற்றுப்பானை . தென்ஆர் என்றது 
இலங்காபுரியை . காவலர் மணம் - அரசர்கலியாணம் . சோலையிலுள்ள 
மலர் வாசனை யென்பது மற்றொரு பொருள் . பின் ஆவதுண்டே என் 
பது நீகூறினாற் கொடுக்கலாமென்று மனங்கொள் வாள் பின்றகப்பனார் 
முதலானோரையுஞ் சம்மதிக்கச் செய்வாள் என்றபடி . 

( உ.எ.அ ) இரவில் எப்போதருள் புரிவீர் என்றது நனவிற்சேர்க்கையி 
லாவது , கனவிற் புணர்ப்பிலாவதாகுக . இறைவனையெப்போது அருள்புரி 
வீர் என்ற வந்தச் சொல்லைச் செவிலியரவிலேனும் , பகலிலேனும் வின 
வத்தலை வியானவள் கனவிற் பூப்பறிக்கின்ற மகள் 

மகளிபோடு கூறியதாக்கி 
எப்போது என்பதை எந்தப்பூவை:ப்பறித்து வந்து எனக்குக் கொடுப்பீர் 
என்று கூறின தாய் மறைத்தாளென்க. ( அரும்பு - சிறுசொல் . மலர் - 
பெருவார்த்தை, வடு - குற்றம் . அரும்பு , மலர் , வடு , என்பது மற்றொரு 
பொருள் . 

( உ எ கூ) வலுகணங்கள் குறியான் என்ற போதே - தமது வலிமை 
யையும் தங்கூட்டமான சேனாவிடர்களையும் சூரன் றெரிந்து கீழ்ப்படிய 
மாட்டானென்ற வடனே . பறவாதவன்னம் - சோறு , உண்ணாதவன்னம் - 
அன்னப்பறவை . 

(240) கோடு - மலைச்சிகரம் . தலைவிதுயர் நீக்கும் பொருட்டு அன் 
னையர் மத்தளதாள முழங்கப்பலியிடுவார் என்பது கருத்து - ஆடலுக்கு 
முன் மத்தளதாள மதிரு மென்பது மற்றொருபொருள் . 

( உஅக ) நீங்காத மான் - தலைவி . கொல்லாவேங்கை .. பொன் . 
உங்களில் காரும் உலகமும் என்படுமோவென்பது பொன்னேர்ந்தால் 
அந்த விறைவர்க்கும் , தலைவற்கும் யுத்தம் வருமென்றும் , இவ்வூரிற் பாங் 
கியர் முதலிய விறைவனைச்சேர்ந்தவர்கட்கும் , சேராதவர்கட்கும் , துக்கம் 
வருமென்றும் , இவ்வூர் அழியினும் அறியும் என்றும் , இறைவியுயிர்க்கீறு 
வருமென்றும், இன்னும் பலவாகவுங் கூறியவாறு . ங்காதவுங்கள் என் 
றது திடசிந்தை நீங்காத தலைவன் தலைவியரை என்க . 

( உ அஉ ) மாமணச் செந்தேன் என்றது கலியாணத்துக் குரித்தான 
தலைவியை . 

(உஅக ) உர்கொாண்டவம்புலி - பரிவேடங்கொண்ட சந்திரன் . 
கானத்தின் மலர் உர்கொண்ட வம்புலி - வேங்கைமரம் . எனவேயிவ் 


ஏங்கா 


தை 


(ை 


வ 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை. 
விரண்டு மாயினாற்குறிஞ்சி நிலத்திற் கலியாண நாளாம் என்றபடி . புலி 
வேங்கை . மலர் ஊர்கொண்ட - மலர்களொடு பொருந்திய. 

( உ.அ ) தோகை வெற்பான் றந்தை பழிக்கஞ்சியது ஈரு ah an ( யா 
டற் புராணத்தானறிக . பாங்கியானவள் பிறரறியாமற் பதிவான வார்த் 

சொல்லப் புகினும் அதைவிட்டுச் சுழிக்கின்ற முத்தி முழங்காலமா 
வென்று குறியாள் கூறலாய்ச்சொற்றதனால் இறைவன் பேட்டி சொ 
ல்லும் பழிக்கு அஞ்சியதாயிற்று. அன்றியும் காவல் காரியம் 
யாவர் மணஞ்செய்யவல்லார் என்னுங்கருத்து மாயிற்று . 

( உ.அரு ) சோகம் - அசோகமாம் . அசோகம் சோகமான தடதலைக் 
குறை . நாகத்தின் வாய்வருந்தேவாமுதம் என்பது புன் 26.v ! , , - ... 
தில் வருந்தலைவியை, நாகம் - தேவருலகு . 

( உ அசு ) அலரென்றுபெயரே யன்றிமலான்றா கலானில், So h கூறி 
னார் . அலர் - பழிமொழி . மாலையிற் சோதென ri! லைக்காலும் 
வரலாமென்றுமாம் . மணங்காண்கிலது எனவேப் குந்தார் கலியா 
ணத்துக்கு யோக்கிய மல்லவென்பது மாயிற்று . 

( உ அஎ ) வாணன் மகள் சகிவந்திடினும் என்றது * மை : யோகத் 
வருத்தனை பருட்டிலே கட்டிலுடனே கெ 7 eda!I வர் சித்தி மாலை5 
வந்தாலும் என்றபடி . இரவினுக்கஞ்சாதுளை இருட்டுக்குப் பாப்படாத 
விறைவன் . கொடுக்கிறது செலவென்று , 263,d. T-தவன் என்பதாம் பருரு 
பொருள் . 

( உ அஅ ) எல் - பகல். கருறமா( i - இருட் ). வைபாக விரை 
மிரவினும் வருக என்றவாறு . அ சர்கள் திருமாபேயும் , சூரியயை க 
மாது பூசிப்பர் என்பது மற்ருெருபொருள் . 

( உஅக ) அரிமுகன் - குதிரை முகத்தையுடைய சூ பன்மன் ஆரம். - 
லைவன் மார்பிலணிந்த பதக்கம் . மதி - தலைவன் முகம் , பத்து மணி 
சூரியப்பிரகாசமாகின்ற தாலெ வருங்காண்பார்களென்பெண் வீட்டை 
விட்டு வராமனித்திரைபண்ணு வபாதலாம் சூரியனைக்கண்ட குலா 
ராதது 

போலப்பதக்ககத்தைக் கதிராக்கிக்கள் நிலமாக்கிக் கூறினா 
மற்று , முகமதியென்றது எல்லாருங்சத்திர க ையறிவது போல் ல யறி 
வாராகையாற் சனத்திரளாம் . வரிற்காரியல்லையென்று கட்டி விருப்பா 
பாகையால் மதிதாமரையைக்குவிப்பது போலிவன் முகமதி கள் வாக் 
கூடாத வதனால் வீடுதாமடையாயிற்று . 

( உ • 0 ) மணம் - கலியானம் , வாசனை . 

( உ கூக ) வாரீச சந்திரஞாயம் - குவிதல் . பா பைங்கயா - 2 
கசிதம் . இறைவன் - சூரியன் . தலைவி தந்தை,தமையன்மார் மம்தா 

எனவே பார் தூங்கும் போதும் விடத்திருப்பாரெம்யைன் பார் 
என்பதாயிற்று . தாராதரசாகஞாயம் என்றது போக / கெதி) 
யாக வெண்ணி யிருக்குஞ் சாதகப்பட்சி போலத் தலைவியுன்னையதி 
யாக நினைத்துளாள் என்றவாறு . 

(உகஉ ) வல்லியெழுதியதாமரை என்றது முலைகளிற் கொடிவடி 
வாய்ச் சந்தனக்கோல மெழுதிய கைககா . வாரிசஞ்சேர் அல்ல - முக 
தாமரை யிலுள்ள செல்லாம் பாகிய வியதாம் , 


பை . 


. 


மயூரன் 

கிரிக்கோவை யரும்பதவுரை . 
( உக ) சொல்விலங்கு என்றது வீட்டைவிட்டு வெளியே செல் 
பற்க , என் றபடி . 

( உக ) குழந்தையதழ கடிப்பதும் வந்தானென்னுஞ் சொல்லைக் 
கிரியிடங் கேட்டு அதனை விரும்புவதும் , வாழையையணைப்பதும் , காம 
பார்க்க குறிப்பு . குருலித்தலையிற் பனங்காய்கட்டினார் போவென்பது பழ 
மொ ! - சிறுகோட்டுப் பெரும்பழந்தூங்கியாங்கிவள் உயிர் தவச்சிறிது 
காமமோ பெரிதே எனக்காம மிகுதியைப் பிறருங்கூறினார் . முத்தாடி - 
முத்தமிட்டு - கோட்டிற் பனங்காயெனக்கூட்டுக . 

(உகரு ) விழியாதிருந்தால் நீங்கா திருப்பார் என்பது . கருத்து . 
மோகினி - திருமால்கொண்ட பெண்ணுருப்போலுந் தலைவி . 

( உ க.க ) உண்ணாத செங்கனி என்றது அழுகும் என்றபடி . 
புழுதி . சாதி - சண்பகப்பூப் போலுமூக்கு , மேனியமாம். முத்து - கண் 


ணர் . 


மாவடு 


(உக ) பிஞ்சு 

காய் - சொற்கேட்டான்காய் . கனி - கோ 
வைக்கனி . விதை - மாதளைவிதை. இவை முறையே கண் , முலை . அதாம் , 
பல் . என்பனவாம் . வஞ்சிக்கொடி என்றது தலைவியை, துகிர்க்கொடி - 
பவளக்கொடி அது பாங்கி அஞ்செழுத்தாகிய வாறெழுத்து - மயூரகிரியா 
கிய குன்றக்குடி , மயூ கிரி குன்றக்குடியாதல் போலப்பஞ்சாக்கரமே 
சடாக்க ! மென் 

றபடி . 
(உகஅ ) அவ்வஞ்சு என்றது மயூரகிரியை , இரண்டு பழுதில்லை என் 
ரது எங்களைப்போற் குடித்தனமும் , மானமும் , போகின்ற பழுதுவருவ 
தில்லை என்றபடி இரண்டு பழுதாய்விடும் என்றது தலைவி ( ஆவி ) யை . 

( 2 - * + ) மகத்திற்குகுறை - யாக முதலிய வறப்பு ரங்காவற்குறை . 
முகம் திங்கள் . கனிவாய் - கொவ்வைக்கனிபோன்ற வாய் . இங்கு 
வாரத்தைக் குறித்துரின்றன . உன் முகத்துக்காகப் போய் வாய்க்குப் 
பயந்து வருகிறேனென்பது மற்றொரு பொருள் , 
( 15 01) ) 

திருமான் - இலக்குமி , தலைவி . குருவாரம் - வியாழக்கிழமை . 
மந்தவாம் புன்னகை . 

(60க ) மலை - கல் . மரம் - ஆர் . நோய் சும். பின்னிடவெனவே 
கல்லார் சாம் என்பதாயிற்று . வருதும் எனவே காட்டுக்கயலே யூாே 
மற்று . கல்லார் சுரமெனவாடல் - படியாதவர் பாடல் போல வாட்டப் 
படுதல் . 

( 5.02 ) மார்பினிற்றாமரை மதன்கணைத்தாமரை . கோங்கினில் 
மாமாம் - தனத்தில் மாம்பூச்சாம் . மாவில் அசோகம் - கண்ணில் சோகக் 
கணை . 

ஏனையவிரண்டுங் கொடிய பாணமாகையாற் கூறினாரில்லை. 
பருவகை துடைவகை . ஊர் உவகை ஊரினிடத்துச் சந்தோஷம் . 
அரூர்- தங்குகின்றதம் மூரென்றுந் திருவாரூரென்றும் பொருளாய் . 

( 5OT ) கலங்கலமென்றது எண்ணுப்பொருள் வரிந்து - வரிஞ்சு 
பொலி , 


. 


மயூரகிரிக்கேர்வை யரும்பதவுரை 


ED 


( ங செ ) திருவாசு - அழகியவர சமரம் . பெண்ணரசி . வையாபுரி 


தடாகம் . 


( ங O ரு ) மாவலவர் - குதிரைக்காரர் . படகுடி - கூடாரம் . கார்மா 
நிகர் உனையென்றது பார்க்குந்தோறுங் களிப்பேறலாலென்க. சிந்துரம் 
முலையாகிய யான . 

( 5.0 சு ) என்னாச்கு மூக்குக் கொடுத்தீர் என்றது இரையவர்க்கு - 
செலவுரை சொற்றதனாலும் , பொய்த்தும் மற்செய்ததனாலும், தலைவர்க் 
குத்தரவு கொடுத்தீரன்றோ வென்றும் , தும்மற்படி வாராதிருந்தால் நாம் 
கையு மூச்கைபுமறுப்பேனென்றுந் தலைவி சொல்லிய சொல்லைத்தவிர்க்க 
இறைவன் புகுந்ததனாலென் க . பூம்பொன்னாள் - தலைவி . 

( $.0 எ ) பாங்கிக்கும் இறைவன் , இறைவியர் மனம்போல நடப்பது 
துன்பமாதலா லிருதலைக்கொள்ளியையும் , மத்தளத்கையு முவமித்தார் . 
வருதல் - இறைவியின்பம் . தவிர்தல் - இடையூறுதவிர்கல் , துருவிய 
சொல் - ஊரவர் விசாரிக்கின்ற பழிச்சொல் . என்றும் உருகு அனையே . 
எனப்பிரித்துரைக்க . 

( ங 0 அ ) பொன்வினையாளர் - தட்டார் . மரவினையாளர் - தச்சர் . 
மண்வினையாளர் - குயவர் . நூல்வினையாளர் - நெய்வார் . இவர்களாற் 
கல்யாணச் சோடினை முயற்சியைத் தாக்கல் செய்து ஆற்றினேனென்றாள் 
என்க .. 

( ங 0 க ) அறநிலையஃகின் - தருமநெறிப்பொருள் குறைந்தால் மற 
நிலைச் செய்.பொன் என்பது பகைவர் பொருள் . குற்றத்தண்டனையால் 
வரும்பொருள் , சூதில் வெல் பொருள்களை என்க . செறுநர் 

பகைவர் . 
திரமுற்றுரைத்தல் - வரலாறு தப்பாமற் சொல்லுதல் . மலையாள - முலை 
யாகிய மலையையாள் . ஈழம் - பொன் . மலையாளம் ,ஈழம் என்னுந் தேயத் 
சிற்றிறைக்கொள்வது என்பது மற்றொரு பொருள் . 

( ஙக 0 ) கண்டி - ஆபரணம் , ஒரூர் ; பவளக்காடு - பவளக்குப்பை , 
ஒருஊர் . கலிங்கம் - சேலை , ஒரு தேசம் . ஈழம் - பொன் . ஒரு தேசம் . 

(ஙகக ) மாதரைமேவினர் - பெண்களை விரும்பியவர் , பெரியபூமி 
யிற்றங்கியவர் . ஈகை பொன் , கொடை . வற்சித்தல் -- விலக்குதல் , தள் 
ளுதல் . கல்யாணம் - விவாகம் , பொன் . கண்ணுக்குங் காதுக்குந் தூர 
மில்லை என்றது அவைக்கிடமுகமானாற்போல விவர்க்கிடமோ ரூபானதா 
லாற்றுவாரென்பதாம் . அன்றிக்கண்ணாலே கோபித்தாற் காதிலேயுள்ள 
தைச் சொல்லென்பது மொரு கருத்து . 

( ங கஉ ) ஆசை - பொன் , அன்பு . 

(ஙகங ) கடம் - நீதி , காடு . பசு உயிர் . ( சுமாடு . வேங்கை 
பொன் , புலி . 

( ஙக்ச) மயல் காமமயக்கம் . 

ஙகரு ) வளர்த்த கிளியும் வந்தான் , வந்தான் என்னும் பாங்கியுந் 
தலைவியுள்ள மெலியும் வேளையில் வந்தான் வந்தான் என்பாளகலாற் 
சரியாயிற்று . மன்வாசகத்தை அரிச்சந்திரன் சொல்லென்றது துதி 


- 


நிந்தை . 


5.சு 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை . 


{ 


{ 1, 5 ர ) கானேரிருவர் என்றது சுற நெறியிற் செல்லுமுடன் போக் 
குக்குரியவுமை . மீனே சுமந்தவர் - தேவர்கள் . கண்வைத்தகால் - வந்த 
ரற்கு நொந்ததென்று கண்ணில் வைத்த கால் . கண்ணாகிய பூவாலர்ச் 
புனைபணான யகாலெனினு மமையும் . மீட்ட - சிறைமீட்ட 

( +61 ) கார காலம்யானெக்கூடியதே என்றது கார் காலத்தில் 
மேகமும் , வில்லும் , பின்னும் . யானையும் பிடியும் விளையாடலும் , காந்த 
ராம் . பாதாம் , மலர்களிற் கள்ளாகிய ரீரு முண்டாயின . தலைவியிடத் 
அல் குமலபாரிந்த மயக்கமும், புருவநெரிக்கபார்வையும் , துவண்டவிடை 
4 ம , wir & பாகிய முலைவிம் பீப்பிடியாகிய விடையோடிகனுகலும் , குவிக்க 
கையும் பிராபாய்யுரையும் , இருகண்களிலுரீர் வருதலும் , உண்டாயின . 
பாப்பாரும் புல்பற்றிர் குவிர் தகையென்று வமித்தார் . வேறியலானை 
பிடியைப்பாது வேறாகவிருந்த யானை . வில் - இந்திரதனுசு 

( நக 4 ) கூந்தலை மேகமென்று மயில் களாடின . அல்குலைக்கண்ட 
பாம்பு இனமென்று படமெடுதரது செங்காந்தண மலால்ல . இடைரிழலை 
என்னாக 

வினாயாடும் யானை முலையின் சாயை இதுகார் 
சாலமன் கனாடாகிய புதமை என்க . 

காத்புளில் 


மின்னல் 


காரு புள 


( யா . 


க . 


( பா ) காட்டிலிரு து வருவார் மல்லிகைமாலை கொண்டு 

வருவ 
பார் சாரநாலமேயென மறு துசைபாள் என் ஆனையைக்குத்திச் 
சொல்லால் மறைப்பாள் என்பது ஒரு அரன் மனைவி சோர நாயகனி 
டன்செல்ல மதிலேறிக குதி பொது பட்ட துயானை யெதிரில் வழி 
மறித்து அரைக்ரைவலாற் குத்திக் கொன்று சென்று அவனைக் 
கலந்து பருயிர்து ன்னடர்ப்பாங்கியிட திற்றான் போய் வந்த வர 
லாற்றை பொ வருங்கால் யானையைக்குத்தினே னென்ற சொல்லைக் 
கேட்டு கொனட கவர்ப்புதுக்கு வடனே யிக்கனவால் யாது 
பரமுடோ வென்றிரைவி சொல்ல போ இப்படிப்பட்ட கனவு கண 
டாயே யென்னாகுமோ வென்றும் . உன் கனவ பழுசாகாமற் பலிக்குமே 
யென்றும் அரசு வக்குத் தோன்றாமன் மறைத்தாளென் இஃதோர்கதை 
யுலகில் வழங்குகின்றது . 
( | 20 ) கொடிச்சிறை போலிடிவிட்டு என்றது 

சேவல் சிறைபு 
டைத்தலை . து து திலொன்று என்பது மேகவிடு தூது . 

(நக) மால் என்பவர் கைம்மாறு கருதாமற் காத்தலையுடையவர் , 
கருரிறம் வாய்ந்தவர் . இலக்குமியாகிய மின்னைத் தன்னிடத்துடையவர் . 
வில்லையுடையவர் . கங்கை ரீரைப்பாதத்திலுடையவர் ; ரீயுமவை யாவை 
யுமுடையை அகலாற் கொடியையுடைய தாமரை மலரிலி 

இருக்கும் பிரம 
னின்னையுமா லென்றான் என்க . கோல் ஊன்றுகோல் . அது இடை 
வந்தவேளை பிற காப்பது . 

( !..உஉ ) ல முததம் மைய்யோடு கூடிய கண்ணீர்த்துளி. கொள் 
வெணமுதம் - அ எந்திருக்கு முத்துமாலை . கான் வெடிமுத்தம் - காட் 
டில் வெடிக்கும் கொட்டைமுத்து. பகல் முக்கம் - வெயர்வை. செம் 
முத்தம் என்பது அவ்வெயர்வை மஞ்சளோடும் மஞ்சணெய்யொடுங்கூடி 
யகனாலென்க. 


. 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை 


( ங உங ) கையிற்கற் சுமத்தல் சாணைக்கல்லாசிய கனனத் துற 
கையைவைத்தல் . சுமந்து என்பது சுமக்க . வென்னு மெச்சத்திரிபு. 
விரைந்து எரலை நோக்கிய தலைவிக்கு விரைந்து செல்லவேண்டும் அவ் 
விரைவின்மையால் விரைந்து செல்லுங் கருத்தாய்ப்பாகன் குதிரைமே 
லிட்டுரைத்தான் . வெந்நீர் விடல் போர்கூடும் என்பது மெள்ளச்செல்லு 


மென்றபடி . 


கைக் 


( ங உச ) ஏர் - அழகு . ஒருவரை நீத்தல் என்றது இறைவன்றலை 
வியை நீத்தலையும் , மேக மலையை நீத்தலையும், என்க . தராதாம் மோகம் . 

( உரு ) கார்முடியாயென்பது கூந்தல் இறையவர் கையொப்பினை 
யை வேண்டலின் முடியாதிருத்தலாலென்க . வெளியே பயிலாதது பிறர் 
பயிர்ச்சி பாராத குறிப்பு. இருகண் விழியாமை இறையவர் நீங்காதிருப் 
பதற்கு. வார் புனையாமை கச்சுச்சிறுமை பற்றி யென்க . அணிதான 
ணியாமை இறை வரைப்பிரிய விட்டு விட்டவென்று அவயவங்கள் மேல் 
வெறுப்பு . அவ்வாறன்றி வெறுப்பென்றே பொருள் கோடல் சிறப்பன் 
றென்க . 

எவ்வண்ணமுங் கூடப்பிள்ளைப்பாவை விண்டாள் என கஎஎ - ம் 
பாடலிற் கூறியதானுமறிக . 

( ஈ.உசு ) கொலையிடுதல் - சதையகழ்தல் . தலையிட்டும் என்றது 
வலம்புரி வடிவாகச் செய்ததலைக் கோலமணிதலை . வலம்புரி வயின்வைத் 
துத்து வாமுடித்த துகளறு முச்சியென்பது திருமுருகாற்றுப்படை 
காலிட்டும் என்றது கணைக்காலுக்குச்சங்கமென்று பேரிட்டகை. கல்யா 
ணத்திற் சொல்வது தீயை வலம்புரியென்பதும் , சங்கநாதம் பண்ணச் 
சொல்வதும் . தாழிநீரிற்சங்குடன் மோதிரம் போடச்சொல்வதும் , வாரண 
மலங்கரிக்கச் சொல்வதும் ,வீட்டுக்கு வெள்ளையடியென்பதும் , 
குவளையிடுமென்பது முதலியனவாம் . 
( ஙஉஎ ) மங்கலம் 

கல்யாண சுபம் . திருப்பூவணம் இலக்குமி 
பொலிவாகும் வண்ணம் , அன்றிக்காமரைவண்ணம் போன்ற அவயவத் 
தோடு கூடிவந்தவெனினுமாம் அது இருவிழி மலர்ந்து வருவது . மார்க் 
ம் - சமயம் , வழி . மங்கலமென்னு மூரைக்காட்டித் திருப்பூவணமென்னு 
மூருக்கு வர் தவழி நல்லதாம் என்பது மற்றொருபொருள் . 

( ங உஅ ) நினைத்தமையாவது . குளங்கண்டபோது பூ முதலியவற்றை 
க்கண்டும் , வயல்கண்டபோது சோலைபுட்கள் முதலியவற்றை நோக்கியும் , 
கூட்டுண் வண்டின் வளங்கண்டபோது போட்டோடு சேர்க்கை கருதியும், 
குயில் கூவும் போது கார்காலம் பார்த்ததும் , கார்காலங்கண்டபோது 
தூதாகச்செல்லென்ரதும்.சவா யைக் கண்டபோது நெடுகிலுஞ் சேர்க் 
கைசெய்யவேண்டியதுமாம். பாகனுக்குத் தெரியுமெனவே கூடவந்தவர் 
களுக்கும் வழியில் வந்தவர்களுக்குந் தெரியுமெனலாயிற்று . 

( உக ) மேகந்து தாய் வந்தும் , இருவரையு மெழுதிய படம் பார்த் 
துக் களிக்குங் காட்சிப் பொருளாயிருந்தும் , கால் குறியிடங்கண்டுதிரும்பி 
யுதவியும் , விழியிடந் துடித்தும் , காக்கை காலை தனிலெழுதல் , காணாம 
லின்புறதல் , மாலை முழுகிமனையடைதல் , உற்றாரோடுண்டல் , உலகோம் 
பல் , என்னுமைந்து குணங்களையுங்காட்டியுதவியும் , கரு 

கனா 

சேர்க்கை செய் 
தும் , வெறும் பொய் - ஆதரவார்த்தைகளும் ,தானே தேறியும் , நான் என்ப 
துசகிவினவியதானும் உன்கையென்பது சத்தியஞ்செய்தலை நினைத்த 


க.அ 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை, 


லாலும் என்க . உன்கை என்பதற்குக் கொடை கொண்டோர் வந்துரை 
த்தலைக்கேட்டு மெனினமாம் . 

( x.x.0) அரைப்பணம் - அல்குல் . அரை - இடை . பணம் - பாம் 
புப்படம் . அரைப்பணத்தை வாங்க வாயிரங்கோடிபணமனுப்பினாரென் 
பது மற்றொரு பொருள்: 

(ந.கூ.க ) சிற்றன்னை - செவிலித்தாய் . விண்டிடக் குறியாள் - விலக்க 
ரினையாள் . மணம் - விவாகம் . 

( 5.2 ) சுரும்பு - மலை . மாதங்கம் யானை . பொற்குடம் - பூரண 
கும்பம் . கயல் - இணைக்கயல் . கவரி சாமரை . இவைமங்கலப் பொருள் 
கள் . தலைவியெதிர்தலுக்கு முறையே , தேகம் , முலை , கண் , கூந்தலென்க . 

(...) ஆட்டுக்கு வந்தவிபத்து - வெறியாட்டம் . கோட்டிறு 
மாப்பு - முலைவிம்மல் , பாட்டுப்பயன் - கேலிச்சாடை . கேட்டு - சம்பாத் 
தியப்பொருள் . களிற்று இயம் ர ய ர னைமேலிட்டமுரசு . 

( ங ஙச ) தாமரை மேற்பனை காய்த்தது என்றது கையிற் பனை 
மடற்குகிரை செய்ததை . பூமின் - தலைவி . முடித்தலை சாய்த்தது என்றது 
பாங்கிக்குத் தலைவி மறைத்தலை . அதுவோ வின்னுநண்ணுவ த என்றது 
அப்படிப்பட்ட களவுப்புணர்ச்சிக்காலமீனிவரவாபோகிறது வரமாட் 
டாது என்றபடி . ம் எதிர்மறை. 

( ந.நி) மழைமண்டலம் - கூந்தல் . இருபூ - இரண்டுகை , ஒரு 
பூவரும்பு - நாமலையரும்புபோல் குவிந்தகை . ஆகாயத்திலிரண்டு பூக் 
தோன்றி யொருபூவாயரும்பி யளதென்பது மற்றொரு பொருள் . 

( T.சு ) முசுகுர்,கனிந்திரனுக்கு ஈட்பாளராக லாலித்தின் மகளுக் 
கும் சீர்கொடுத்தான் என்க . மின் என்பது இடையை , புயல் என்றது 
கூந்தலை . பம் என்பபது முகத்தை . பூ - பூம் . மலரன்னம் என்றது 
தலைவியை. 

( எ ) சந்திரகாந்தக் கற்சாணை என்றது கபோலத்தை. தண் 
ணீர் - கண்ளார் . மதி புத்தி , சந்திரன் . 
( ந.கூ அ ) வாள் கண் . வில்மை கண்ணிலிடும் பிரகாசமாகிய 

வாள் வித்தையில் வில்வித்தையை வைத்தவரென்பது மற்றொரு 
பொருள் . பற்றுள்ளவர்போலே கலுழுமென்றது வாடிய முகம் , வளை 
சோருங்கை , அயர்ந்தகால் , பூரித்தமுலை , ஆகியவவயவங்களைக்குறித்து 
அவையினமாகையா லன் புவைத்துக் கண்ணாகிய வவயவங்க லுழுகின் 
றதென்றாள் என்க . கண் வாளுக்கு மையிட்டவர் இறைவர் . அது , மெய் 
கொட்டுப்பயிறல் . அணிந்துழிநாணியதுணர்ந்து தெளிவித்தல் , பாங்கி 
கவர் பொருட் சொலலி நாடன் முதலிய துறைகளானறிக . 

(நாக ) கண்ணான தாமரை வேலவன் மேற்செலக்காட்டி என் 
றது சுவாமியைப்பார்த்துக் கொண்டு என்றபடி . 
இருதாமரை மலர் விண்மீது நீட்டி என்றது கைத்தாமரைகளை மேலே 
குவித்துத் தூக்கி என்றபடி . பிரியிற் பிரிந்தேன் என்பது உன்னையான் 


மை . 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை 


ப 


. 


. 


பிரிவே னானாலுயிர்பிறிந்தவனே என்றபடி . என்னேர் தவறு - மனமாமறிந் 
தகுற்றம் . பொய்ச்சத்தியஞ் செய்தாரென்றவாறு . 

( கச குழகன் - பேரழகுடையவன் . வாபப்பாலமுகம் - - தாத் 
தினமிர்தம் . வீடு - மனைவி . இரண்டகம் - ஒருலப்படாத னைப்பு . 
கனிவுடனே பாலுஞ் சோறுஞ்சாப்பிட்ட வீட்டுக்கி மண்டகஞ் செய்தார் 
சொல்லுவதென்னை ? என்பது மற்ருெருபொருள் . 

( ஈ.சக ) கந்தருவநகர் தோன்றிமறைதலா ஒரு வகையா பற்று . இவர் 
நேர் நன 

எவு என்றது தலைவர் செய்த பொய்க் சத்தியம் . என்றபடி . ஒலி 
யம் - சித்திரப்பாவை . 

( ஙசக ) முயக்கிடையே வெளிகாண வயர்ந்தது என்றது ஆலிங் 
கன சிறுகவில்லை மிருது வென்று துக்கப்பட்டதை என்க . காத்திஸ்டர் 
கொற்றது என்றது தலைவி நீரில் மழ்ந்திய ஞான்று வீழ்ந்தெடுத்துமிளி 
த்தலைவனை நீயே உயர்காவலனென்றதை என்க . வயத்திடைச் செல் 
வாாரென்ற போது வருந்துயரும் என்பது கருதலர் மேற் செல்பவர்யா 
சென்று தலைவன் வினவியபோ துடனே இறைவன் செலவு குறித்த வினா 
வென்றுதலை விமயங்கிய குறிப்பு . கடல் நெறிதப்பிக்கரையைப் படா 
தெனவே வராமலிரார் என்பதாயிற்று . 

( 1.ச ...) விண்டாசென்று - நீக்கினாயென்று . முத்தவெற்பு - முலை . 
இருகாந்தள் - இரண்டுகை . எற்றியது - அடித்துக்கொண்டது . 

( ந.சுச ) சூட்டியமாலை - இறைவன் கையணி . நோண்மாலை - அதி 
கரித்த சேலையடை . செல்லுஞ்சோலை - ஓரிடப்பயிற்சி பட்டியமாலை 
என்றது நாண் வரையிறத்தல் முதலாகியவ வதையைத் தருமெய்ப்பாட் 
டினாசை மிகுதியை என்க . 

மால் - ஆசை . 
( சரு ) கத்தூரி மிஞ்சிய சிற்றிலை யென்பது . கஸ்து, ரிபருபங்கும் , 
கற்பூரம் ஒருபங்கு மீட்ட வெற்றிலைச் சுருட்டுக் காத்தலைவிபதிக்கு மலர் 
மெத்தையற் பாங்கிவைத்திருந்ததைச் செவிலிகண்டு ஆண் மகனுக்குவை 
மத்ததென்று சந்தேகித்தாள் , என்றும் , தலைவன் வந்து போனதற் கடை 
யாளமாகவைத்த முத்துமாலையையும் . நகத்தால் வரைந்த வெழுத்துள்ள 
வெற்றிலைச்சட்டையுங்கண்டு கோபித்தாள் என்று கூறினாள் என் வாறு . 

( ஈசுசு ) வேதனை என்றது பிரமனுக்கும் , துன்பத்துக்கும் . அன் 
னம் என்பது சோற்றுக்கும் , பட்சிக்கும் . கையில் வளை என்பது --க்க 
சத்துக்கும் , கைவளைக்கும் . மாலென்பது மாயவனுக்கும் , மயக்கத்துக் 
கும் என்றவாறு . 
( ஈ.சீஎ ) தென்கிழக்குறுதேவன் - அக்கினிபகவான் , துயர் என் 

வாகனமாதலாலென்க . குமாவென்றது வெறியாட்டாபானை . 
பாவம் - அபிப்பிராயம் . 
( ஙரு அ ) வாரம் - அன்பு . 

மரபு முறைமை . தாய்க்கொளித்த 
சூலுண்டாவென்பது பழமொழி . 

( சீக ) அளியே பொருந்தாரை - வண்டுகள் மோப்பெறுமாலை 
யை . கருணையில்லாதவரை. முடித்து சூட்டி , அழித்து , வருந்தா - 
வருந்தாமல் , வருந்தி . 


FO 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை , 
( 2 ( 50 ) வரிப்பட்ட பூக்கள் முன்பகையாக முகிழ் நகையைத்தன் 
பகைதீர்க்க அம்பிற் கொல்லுநாள் எனக்கூட்டுக . வரி - வண்டு, இரேகை . 
அம்பு - நீர் , பாணம் . பூக்கள் என்பது நீலோற்பலம் , செவ்வாம்பல், 
தாமரை மலர்களை என்க . வேட்டு - விரும்பி துப்பாக்கி கொண்டு வெடி 
பெழுப்பியென்பது மற்றொருபொருள் , 

f . ருக ) பெண்ணிற்கரும்பு - தலைவி . விண்ணிலெழும்புங்கலைகள் 
என்றது தறிபட்டுெேமலெழும்பிய கொம்புகளை , அதன்பின் போது 
வெய்யபணி என்பது அறுபட்டெழும்பிய துதிக்கையை . கரிமலை என் 
றது தலைவன் வாளால் நாலு காலையும் வெட்டி விட்டமையால் யானை 
மலைபோலிருந்தமையாலென்க. நாந்தகம் வச்சிரமே என்றது மலைகளைச் 
சிறகரிந்து நிலைபெறச் செய்ததுபோற் செய்தமையாலென்க .. யானைவா 
பற்பட்ட கரும்பைத் திருப்பினானென்பது மற்றொருபொருள் . வச்சிரம் - 
வச்சிராயுதம் . 

( ந.நி.உ ) முலைமேற்றோன்றிய அ ? விற் சங்காம்பிறை என்றது பார்ப் 
பாப்பாம்பின் படச் சங்கரேகை போலு நகக்குறியை . கரவிற்சங்கு என் 
றது . தோழி தலை மகள் துயர் கிளந்து விடுதற்குக் குறிக்குஞ் சங்கு, 
கொம்பு முதலியனவாம் . இறைவனோடு கூடுமிடத்துக் கைவளையொ 
லிப்பதெனினுமாம். வரவிற் சங்கோதை மகிழ்வது என்றது வலம்புரி 
கேட்டவன் வரவறிந்து மகிழ்தலை . இரவிற் சங்கேதை என்றது அர்த்த 
சாமத்திற்குறித்த சங்கேகாகையை . அது இருவர்க்கு நினைப்புக்கூறிவைத் 
துப் பாதிச்சாமந்தெரிவித்த தென்க , சோர்துகில் - ஆயாசவுடை முத 
லியன . 

( உருங ) ஆண்சிங்கம் என்பது தலைவனை . பெண்ணானை - தலைவி . 
மத்தகம் - முலை . எதிர் சிங்கநோக்க நெஞ்சோர்கின்றது என்றது எதிர் 
ந்த சிங்கப்பார்வையை மனதினினைத்துப்பயந்து எனவும் தலைவன் பார் 
வையை நெஞ்சினினைத்து விகாரப்பட்டென்றுங்கொள்க . சிங்க நோக் 
கென்றது முன்பின் பார்த்ததுக்குமாம் . முன் பார்த்தல் - முன்னடந்த 
செயலை . பின்பார்த்தல் பின்னடக்குஞ் செயலை . மத்தகம்பிளந்த 
துண்டாமெனவேபாக்கியறத்தொடு நின்றாளென்று செவிலி நர்ருய்க் 
குக் கூறியதாயிற்று . 

(கூருச ) கிளி - தலைவி , பூங்காவனம் என்பது தலைவனபண்ம 
னையை . கொஞ்சத்தனம் - அற்பம : கிய பொருள் , கொஞ்சுதர்குயோக் 
கியமான முலை . கொஞ்சலாவது வாயால் நிகழ்குறி . 

( ஈருரு ) இரண்டுதனக்குடம் என்றது தலைவிமுலைகளாகிய குடங் 
களை . வெற்பிற்றாமரை பூவாதென்றது கல்லிலே கால்வைக்கமாட்டாள் 
என்றபடி . மாந்தளிர் மேன் முத்து என்றது காலிற்கொப்புளம் என்க . 
தேகத்தில் வெயர்வை யெனினுமமையும் . 

(நருக ) புத்திசாலி - புத்திமிக்கவள் , புத்தியையுடைய வருந்ததி. 
கானம் - இசை , காடு . வனம் - நீர் , காடு . தாமரை - தாமடை , தாவு 
கின்ற மரைமான் , தாமரை என்றது தலைவிபாதங்களை , உன் மகிழ்ச்சி 
யினாற் காலாகியதாமலா வனத்திற் செல்லுமென வேயுடன் படுத்தியதா 
மற்று . 


. 


ما 


. 


எண 


நாண் 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை 
(கூடுஎ ) தலைவியைக் கிளி யென்றதற்கேற்பத் தினை சர்மைகளைக் 
காட்டி நெல் , கனி , அமுது , ஊட்டி ஏகுவேனென்றான் எ தலை 
விக்குத்தினை, சாமை , விளைந்த அவள்குறிச்சியைக் காட்டி நெல்லுஞ் 
சோலையுமுடைய தனது மருதநிலத்தைக் காட்டுவேன் என்றான் என் 
படி : ஓர் புறத்தேயென்றதனாற்றலைவனூர் சமீபமாக விருக்கிறதென் 
யிற்று . அது இடமணித்தென்றலானுமறிக . தெரித்த முதூட்டி என்ற 
தனாற்றலைவன் பதிக்குப்புற நகரிலிகாப்பாறிப் போவார் என்க . 

( ங ருஅ ) பாலையாழ் தடவியது பாலை நிலத்துப் பாதையிற் பிரிவுக் 
குறிப்பு . வனத்திற்குமரி - பாலை நிலத்திலுள்ள பத்திரகாளி . புனத்திற் 
குமரி என்பது தலைவியை . பாலையாழென்றதனால் வனரத்திற்குமரி என் 
றது பாலைவனத்துக்குமரியை என்க . 

( ங ருகூ ) என்னாணை என்பதற்கு என் நாணை என்றும் , என் 
யென்றும் பிரித்துப்பொருள் கொள்க ஆணை - ஆக்ஞை. 

( ஙசு O ) தலைக்கொள்ளல் உயர்வாகக் கொள்ளுதல் , தலைமேற் 
சூடிக் கொள்ளுதல் . கற்பு பூதிவிரதாதருமம் , முல்லைமலர் . 
நாணம் , ( மலர்தொடுக்கும் ) நார் . 

( ஈ.சுக ) களிற்றைப்பிடி ரீத்தமர்வதுண்டோஎனவும் , காரிருந்தா 
லல்லவோ மயிலாடல் கருதுவதே யெனவுங் கூறினமையாற்றலைவியுந் 
தலைவனைத் தொடர்ந்தேக வொருப்பட்டாளாயிற்று . 

( ஙசு உ ) செம்பாம்பு கேதுவென்னும் பாம்பு . கரும்பாம்பதா 
மென்றது பாலையின் வெப்பத்தாலென்க . தழலிற்கு உழையும் குழையும் 
எனப்பிரிக்க . குழைதல் - வருந்தல் . கரி என்பது வெள்ளை யானையெ 
னினுமமையும் . 

(ஙசு கூ ) மணம் - கலியாணம் , கோ - இறைவன் . இன்பம் - புணர்ச் 
சியான்பம் . நாண் தருகில்லா அலர் - சந்தோஷத்தையுண்டாக்கும் புட் 
பம் . நாண்தருகில்லாவலரெனவே நாணைத்தரும் அலராகிய பழிச்சொல் 
வீட்டிலுண்டாமென்பதாயிற்று . 

( ஙசுச ) கும்பராசி - தனம் . சிங்கபாசி இடை . 
பேர் 

மகரமீன் கண் . அம் 

கண்ணீர் . கன்னி 
கற்கடகம் - இரத்தினங்களழுத்திய காப்பு . 

(ஙகாரு ) காமத்திலாடிய தேவர் என்றது பிர்மவிஷ்ணுக்களை 
மெய்ம்மாலை - எலும்புமாலை . கலிக்க - ஒலிக்க. ஈமம் - சுடுகாடு . சாமம் 
இருட்டு . மாலை - பூமாலை , மாலைக்காலம் , வைகறை - விடியற்காலம் , 
வைகுகின்ற வறைவீடு . 

((ஙசுசு ) மால் இலர் அவம்புரியார் . மேலில் அரவம் புரிவார் . 
பாலில் அர அம்புலியுண்டு . எனப்பிரித்துரைக்க . அரவென்பது சிவசிவ 
யாவரேயோ என்பது போலும் அச்சக்குறிப்பு . காலிலரவம் - சிலம்ப வர 
ரவம் - ஊராரொலித்தல் . 

( கூகஎ ) நன்னீர் - நல்ல நீர்மை , நல்லதண்ணீர் . கலந்துடைத்தல் - 
சேர்ந்து பேசுதல் , கூட்டித்தேய்த்தல் . மாத்திரை நொடிப்போது , 

( 


விடை 


பாசிப் 
தலைவி . 


- நரை . 


f 


மணமுடி 


( 


( சுக ) 


கதை 


ச 


மயூ கிரிக்கோலை யரும்பதவுரை 
பிணிமருந்து . சுரம் - வியாதி : அருநெறி . மாறும் - கழிந்து விடும் ; ஆறி 
விடும் . பாத்திரமாக்கொண்ட வென்பதற்குப்பாக்காைத்திரமாகக் கொ 
ண்ட வெனினுமமையும் . 
( ந.சு அ ) 

பணம் - பாம்பு . குணமுடிப்பு - குனரைவு . 
யார் - கலியாணஞ்செய்யாதவர் , வாசக்கூந்தலார் . காதிகை - வாளேந் 
தியகை , மாலை . கணம் - சிறுமை . 

வெளிப்படை . 
( ங எ 0 ) எம்மூர் அலர்மாளிகை வைகுந்தம் பின் செல்கவே என்ற 
மையாற்றலை வியையுந்தலைவனையு மலக்குாயாகவுந் திருமாலாகவு மயிர் 
த்தார் என்க . மாயைம கன் 

சூரபன்மன் . 
( எக ) பகர்தேவி - புகழ்ந்து பேசப்படும் பெண்ணே , பட்டணம் 
என்பது தலைவிநகாத்தை. திருப்பாலைக்குடி - பத்திரகாளி குடியிருக் 
கும் பாலைலத்தூர். சேது மார்க்கம் வழி , இராமேசசுரம்போ 
கும் வழி . சிறுவயல் - சிறிய வயல்கள் , ஒருஉார் . பெருவயல் . பெரியவ 
யல் , ஒரு உபார் . வேல்ஜி - லேலாயுதக்கடவுள் . தேவிபட்டணம் விட்டு 
வந்தாற்றிருப்பாலைக்குடியென்னு மூருமிராச்சு வழியுமன்றி வேறொன்று 
மடையிலில்லை என்பது மற்றொரு பொருள் . சிறுவயல் குன்றக்குடிக் 
கருகிலுள்ளவோரூர் . 

( க - எஉ ) உன்னிகர்கின்ற வணப்பொய்கை என்றது பூவால் 
விளங்குதல் , அடைந்தோர் பாவந்தீர்த்தல் , சாவண்ணமுடைத்தாதல் 
நன்னீருடைமை , 

கண்டோர் மன வியப்பு , தொட்டாற்குளிருடைமை 
மண்டாற்போரின் பமுடைமை . முதலானவையாலென்க . 

அன்னையெ 
லும்பிணி - அன்னையிடுக்கம் . களபம் - சுண்ணச்சாந்து . 
( 71. எ7 ) பால் 

பாசாங்கு . 

கொந்து - பூங்கொத்து . ன்கிளி 
என்பது தலைவியை . 

சந்தப்பாட்டு . கோவை இாசாவை . 
கிளிகோவைப்பழந்தின்னப் போமென்பது மற்றொரு பொருள் . 

( 5. எச ) மாலை - இருட்டு , மலர் மாலை . பழயவரை - பழமையாகிய , 
மலையை , இறையவனை . கூகையி ட்டுஞ்சுரமென்றதனாற் பாதிச்சாம 

இரட்டல் - ஒலித்தல் . 
( எரு ) சொல்விலங்கு - சொற்றடை - துரைரைப்பிடி 

துபைப் 
பெண் . வல்விலங்கு - நாயகன் . விலங்கு, விளையும்பயிர் - பக்குவகா 
லம் . விளைதற்குரிய பயிர் . போக்கு - சுரம்போக்கு , களை . 
( ங எசு ) இரவு 

இரவு - இராப்பொழுது , யாசித்தல் . எந்தல் - சிற்றூர், 
அரசன் . கரவில்லொடுங்கவர் கள்ளர் , கரவில் ஒடுங்குமவர் கள்ளர் . 
எனப்பிரித்துரைக்க . பாலையுதவு பாலைவனத்தையுதவு . பாலைத் தரு 

உரத்திற்சாய்ந்தென்பது பிரிவால் வருந்துக்கத்தாலென்க . 
( ங எள் ) பகரத்தில் - எல் - போ . அடியென்றல் - மாறு . பண்ணை - 
செய் . விதை - வித்து . தாய்ப்பேர் - ஆய் . எனவே ; போமாறுசெய் 
வித்தாய் என்றபடி . மணந்தொசமலர்மாலை கலியாணமாலை .. இரு 
கோங்கு என்பது முலைகளை . போமாறு செய்வித்த நீ வருமாறும் புரிந் 
தருளே யென்பதிங்கு நோக்கத்தக்க து . 


சு 


மென்க . 


வாயாக . 


( 


.. 
மற 


- 


மயூரகிரிக்சோவை யரும்பதவுரை . 
(ஈ எ அ) பிடியானைக்கொம்பொரு நான்கு என்பது ,கலைவிமுலைக் 
ளும் ; யானைக்கொம்புஞ்சேர்ந்து என்க. பின் பாகிட . அவைகளெதியா 
பின்ககாட்ட . துடி 

உக்கிரம் ; வலி , கொம்புமுன் தலைவிக்கு 
முன்பு . நான்கின் 

சாதுமங்கத்தினான் கவதாகிய காலாள் போல . 
( ஈ.எசு) உன் தாய் என்பது செவிலியை , வரிற்பகைத்துடி - பகை 
வர் செருக்கு . பாரிற்பகைத்துடி - பாலை நிலத்திலுள்ள ஒடுக்கென்னும் 
வாத்தியம் . 

( ந.அ ) ) தேவை விருப்பம் . போம்பொருள் - ஊழாற்போசத் 
தக்க பொருள் . எவு - அம்பு . கோ - பசு , அரசன் . பாலை - பாலினை , 
பாலைல 

லத்தை . 
( ங அக ) இருபூ - கண்ணும் , காலும் . மதி - புத்தி , சந்திரன் . வெய் 
யோன் இறைவன் , சூரியன் . மதிகொடுத்து - புத்தியைக்கொடுத்து . 
மாணியேயிழந்த அரவென்று கொண்டுகூட்டுக . 

( ந.அஉ ) வடு - பிஞ்சு . குற்றம் . கனிகனி - பழம் பழு, உருகுருகு . 
கண்ணீர் - கள்நீர் , கண்ணீர் . ரை - ஒலி , அலறு . இலைகவிழ் 

கலை 
சாய் , நாணாற்றலைகுனி . நடுங்கு - ஆடு , நடுக்கங்கொள்ளு . 

( ந அங ) அடிசில் - சோறு . பெருங்கடி - இராசகல்யாணம் . அரும் 
கடி கடுங்காவல் . கருங்கொடி - கரியகாக்கை . பொன் கொடி - தலைவி , 
காய்க்கொடி - சீனிக்கோவைக்கொடி . கருங்கொடியே யணையச்செய் 
காற்றின் ஜங்காய்க்சொடிவரும் என்க , 

( 5.அச ) இாமீசுரவழி - வேறிடத்திலில்லாத மேலான சுப்பாகை , 
இராமேச்சுரஞ்செல்லும் பாதை . பாம்பு அனந்தம் , பாம்பன் அந்தம் 
கானப்பிரித்துரைக்க . பாம்பன் அந்தம் - பாம்பனாற்றின் முடிவ . 
கெளினுமமையும். 

( ந.அரு ) வெந்நீர் குளிர் நீர் என்பது முரண் . 
( ந.அசு ) வேங்கைத்துறுகல் என்றது வேங்கை மலர்கள் 

கிட 
குங்குண்டு கற்களை என்க . புலிப்பாழ் - புலிக்குட்டி . கோங்கு என்பது 
முலைகளை . 

தளவு 

முல்லையரும்பனையபல் . முகை - அரும்பு . கருங் 
கால் வேங்கை வீயுறு துருகலிரும்புலிக்குருளையிற்றோன்றுங்காட்டிடை 
எனவும் , கருங்காலின வேங்கை கான்றபூக்கன்மே லிருங்கால் வயவேங் 
கையேய்க்கு மெனவுங் , கூறியமையிங்கொப்பு நோக்கத்தக்கது . ஈட்டி . 
அபாயுதம் . 

( x . அஎ ) தணார் என்பது ஒலிக்குறிப்பு . மெய்க்கடுக்கே என்பது 
அல்லாது வேறில்லையென்றபடி . எகாரம் பிரிரிலைக்கண் வந்தது . வெங் 
காருடலத்த நாகங்கள் என்பது யானையும் , பாம்பும் என்க . 

( ஈ.அஅ ) ஆற்றுவாத்தும் , இடியும் , மழையும் , மேகமும் , மின்னும் , 
கற்பித்தவாறு காண்க . ஆறு - பாதை . போகத்தினார் சொல்லிடி என் 
பது பரியாசக்காரர் வார்த்தை மிகுதலை . கண்மழை - கண்ணீர் மே 
கம் , இறைவன் . மின் - இறைவி . 

( ங அசு ) பட்டிவைத்தவேர் என்பது ஆணைப்பெண்ணாகவும் , பெண் 
ணையாணாகவும் , செய்யவல்லது இவ்வரலாறு விக்கிரமாதித்தனான்காவது 


களுதி 


- 


மயூரகிரிக்கோவையரும்பதவுரை . 


. 


நடை - 


பதுமைக்க .. எறிக . நளனல்லவே என்பது உருத்தெரியாத மந்தி 
போபதேசமிவனுக்கில்லை யென்றபடி . பட்டி - விக்கிரமாதித்தன் மந்திரி . 

( ங • 0 ) முக்கோல் - திரிதண்டம் . அறக்கூனிய முதுகு உடைய 
வரே எனப்பிரிக்க . அற - மிக 

ஒழுக்கம் , நடத்தல் . 
( ஙசுக ) பருவத்திலூறிய நீரையுண்ணாரெனிற் பின் னுண்பாரின்றா 
கத் துர்வாசமா மாறுபோலப் பருவத்தில் விவாகஞ்செய்யாவிடிற் பிறர் 
கொள்ளா வண்ண இத்தகைய வலருண்டாமென்பது கருத்து . 

( ஙகஉ ) மேகம் என்பது தேகம் . வேங்கைநகம் - புலிப்பற்றாலி . 
தோகை தலைவி . நாகம் - யானை போலுந்தலைவன் . மயிலும் , பாம்பும் 
விளையாடுவதென்பது மற்றொருபொருள் . 

(ந ) குழை - இலை , தோடு என்னுந் காதணி . பூங்கொடியிடை 
வாய்ந்தனை என்பது புட்பக்கொடி படரப்பெற்றுளாய் , பூங்கொடியைப் 
போலுரிடையைப் பெற்றுளாய் என்றபடி . ஒருபாவை காட்டி என்றது 
பாவைபோலிருக்குங்குரவங்காயை . 

(நச) உரம் - ஞானம் . உற்றவர் - இறைவர். இரண்டடி - நால 
டியாகியதே என்றது இறைவன் குதிரைமேற்கொண்ட தாலென்க . எட் 
டடியாகியது என்றது இறைவி பல்லக்கிலேறியதாலென்க. 

( ங கூரு) தாமரைமேற்றாமரை யுற்றது என்பது இறைவன் கால 
டிச்சுவட்டிலிறைவிகாலடி பட்டதை . கடப்பமரத்தருகிற்படுத்திருந்த 
மையான் மணத்தாற்குளிர்ந்ததென்க . புறவடி - சுகாசனத்திருந்த தலைவ 

இணையடி - தலைவன் மடியிலிருந்த தலைவியடி . 
( ஙகசு ) உடம்பு - இறைவன் . உயிர் - இறைவி- வருவீர் என் 
பது சுரம் போய்த் திரும்பிக்கலந்துடன் வருவோரை . நலந்தந்ததே எ 

என் 
பது இத்தன்மையோரும் எப்போது முண்டென்னு முறுதிவந்தமையா 
லென்க . வருவோர்க்குப்புள்ளையும் , அவர் வீட்டுக்குக்கூட்டையு முவமா 
னமாகக் கொள்க . நடந்தவர் போல திலே சென்றவராகிய எங்க 
ளுடையகலைவி தலைவர் போல என்க . 

(ங கஎ ) உவப்பு - மகிழ்ச்சி . மருவலரை முடித்து வாசனையுடைய 
மலர்களைச் சூடி , பகைவர்களையழித்து . உற்றுதவி - துன்பமுற்றவிடத்து 
தவ புரிந்து . 

( நகஅ ) மாடி - வீட்டுமேன் மாடியில் . கண்நேர் குராவும் , அராவும் . 
மராவும் , கராவும் ; இராவும் , கலையும் , கலையும்உள்ளமும். கண்டேன் மற் 
றென்கண்டேன் எனக்கூட்டுக . 

(ங கூகூ) மயிலும் , மானும் , தலைவியைப் போன்றமையாலிங்ஙனங் 
கூறினாள் . வான் - தேவருலகு . சேண் தூரம் . தேவருலகு . 

( 500 ) உய்யானம் - பூஞ்சோலை . 

( ச 0 க ) பந்து , குழல் , உடம்பு ; இம்மூன்றும் போக்குவரத்துண்மை 
யாலுவமையாயின . குழல் - நெய்வார் கருவி . சந்தடி - சனக்கூட்டத் 
தாலாகுந் தொந்தரவு . 


சு 7 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை. 


( ச 02 ) காடன் செட்டி என்பார் மருதுபூபதிக்குயிர் . நண்பர் : 
இவர் மாபிலுதித்தவர்களிப்பொழுதும் ஆத்தன்குடி என்னுமரண்மனைப் 
பட்டியிற் பெருமித முடையவர்களாயிருக்கினார்கள் . இவர் மண்டபப் 
படி சந்நதிக்குச்செல்ஓ மலையடிவாரத்திலுள்ளது . இப்பொழுதுஞ் 
செல்வமணி மண்டபப்படியாகவே சிறந்து விளங்குகிறது . இச்செட்டி 
யாருடைய அன்ன சத்திரம் மருது பாண்டியனால் ஐந்து கிராமங்கள் முற் 
றூட்டாக விடப்பெற்றுள்ளது . 

(சங ) துணை என்பது தலைவியை . மருது துரையரண்மனையா 
வது மலைக்குத் தென்கீழ்த் திசையிலிருந்து சிதைவுற்றதாகத் தெரிகிறது . 
( 50 ச ) முருகா வென்றது வெறியாட்டாளனை , புயல் - இறை 

இறைவி . அகம் தலைவிலீடு . அயல்வீடு உறவினர் 
வீடு . இன்றோ என்றது வரைந் கொண்டிருந்து வீடுவானோவெ 


வன் . 


! ன 


டைமட 


( சாரு ) பிறர் மாடத்திலே யிராமலிருப்பர் என்பது ஒரு வீட்டுக் 
கண்ணாடி மாடத்திலுள்ளவர் அயல் வீட்டுக்கண்ணாடி மாடத்திற்றே 
தலாலென்க . தராது கொண்டார் என்பது தாய்தந்தையர் கொடுக்கா 
மற் கொண்டார் என்றபடி . பார்வ புகழ்ந்து துதிக்க , மணம் - கலியா 
ணம் , வாசனை . காவலர் - காக்குந் தொழிலில் வல்லவர் . காவின் கணுள் 
ளமலர் . 

(சசு ) தலைநாணிகர் நாணிலை செய்து என்பது உயிரினுஞ் சீரிது 
நாண் , அந்நாணுயிருள்ள வரையிலும் போவதில்லையாகலானிகர் நாணே 
ன்று மங்கலநாணுக்கு வமையாக்கினார் . தலைநாள்ரி கர்நாள் ரிலைசெய்து 
எனப்பிரித்து இயற்கைப் புணர்ச்சி மகிழ்ச்சியை ரிகராக 

வெனினு மமை 
யும் . பொன்மாலை என்பது தலைவியை . மணம் - கலியாணம் . பொன் 
னாலாகிய மாலைக்கு வாசனையைத் தந்தார் என்பது மற்றொரு பொருள் . 

( ச 0 எ ) அருள்நிதி - கொதிக்கும் பொருள், பால் - பகுப்பு . எற்பார் 
யாசகர் . அறியாமை - கொடை டம் . இருவரை - இரண்டு முலை . ஒரு 
வரை என்பது இறைவனை . ஒர்வதைதலை - ஒப்பில்லாத கலியாணத்தை . 
இரண்டு மலையைத்தாங்கி யொருமலையையுட்கொண்டிருந்தவள் மற்றொரு 
யலையையுந் தலைமேற் கொண்டாள் என்பது மற்றொரு பொருள் . 

( 40அ ) மன்றல் - கலியாணம் , வாசனை . நீயெனுங்கொம்பு என் 
பது பாங்கியை . தப்பு - குற்றம் . மற்றக்கொம்பு , தப்பு முதலான வாத் 
தியங்களுண்டு என்றபடி . 

( ச O. ) கைப்பற்றியேகல் என்பது சுரம் போக்கை என்க எற்ற 
வர் - பரிசு பெற்றவர் . 

( 550 ) தமிழ்கொண்டு - தமிழ்ப்பாமாலையேற்று . மஞ்சள் - சுமங் 
கலிகட்குக் கொடுக்கு மஞ்சட்கொடை . மொழி - சோபன வாழ்த்து . கலி 
யாணப் பொருமையைப்புகழும் பேச்சுக்கள் . கண் - அஞ்சனந் தீட்டப் 
பெற்றமை . கையும் , காலு . மென்பது வீச்சாலு நடையாலுமேன்க . ஆப 
ரணங்களானெனினு மமையும் . 

(சக்க ) அன்பினிற் காத்தவர் என்பது பாங்கியமை காணிக்காசை 
காணியாட்சி விருப்பம் . காற்கு ஆசு - காலுக்குக் குற்றம் .. குரவர் - பெ 


மயூர் கிரிக்கோவை யீரும்பதவுரை, 


(P சு 


வகை . 


ற்றோர் . ஒருகாசு ஒருகுற்றம் . செலவு - செல் 

காணிக்காசு . 
காற்காசு , ஒருகாசு . இவை கொடுக்கேனென் செலவிவ்வள வென்று 
சொல்லுமென்பது மற்றொரு பொருள் . 

( +52 ) அன்னம் - சோறு . அன்னப்பட்சி . பிடி - கைப்பிடி, பெண் 
யானை , புல் - புல்லு , பு . கொக்கு - மாமாம் , ஒருபட்சி . 

( சக ) ஒருத்தர் - வேற்றரசர் . கட்டிக்கொடுத்தல் - பிடித்துக் 
கொடுத்தல் , கலியாணஞ் செய்தல் . திருட்டு என்றது களவுப்புணர்ச் 
சியை . கிளிஎன்பது தலைவியை எட்டிப்பழம் - பிறர் வரைவு . 
கலைவன் . கோவைப்பழந்தின்ற கிளி யெட்டிப்பழந் தின்னாதென்பது 
மற்றொரு பொருள் . 

( + கச ) பந்தன கொங்கை என்பது அன்னை என்க . எந்தலகத்தி 
ருக்கும் சந்தனம் என்பது தலைவனிருக்குக் கேரை என்க . அத்தி - யானை 
மா குதிரை. அரசு என்றது தலைவிதமையன் . கடம் படர்ந்து - காட் 
டில் நடந்து . எந்தலிலிருக்குஞ் சந்தன மரத்தை அத்திமாமும், மாம 
மும் , அரசமாமும் , கடப்பமாங்களோட்டர்ந்து சுற்றிய வென்பது மற் 
றொரு பொருள் . எந்தல் - சிறிய பார் . அரசன் . கடம் - காடு , படர்ந்து - 


நடந்து . 


(சக ) திருக்கு முன்னோன் என்க . திருகல் - மாறுபடல் . முன் 
னோன் - ருக்கும் . தன்னை - தாய் . 

( சகசு ) சேலை - புடவை , தேர்ச்சேலை . கொடி - இடை . துவசம் . 
வாழை - துடை . வாழைமாம் . தேர் - அல்குல் , கேர் . 
( சகஎ ) ஐயபை என்பது வேதியரை . நாலரை என்பது 

நாணமு 
தலிய நான்கு 

தணத்தினையுடைய தலைவியை . ஐயரை மேவினாலரைபே 
வலெளி கென்பது மற்றொரு பொருள் . 

( சாக அ ) தக்கோர் என்பது சிவபெருமானை . மக்கோரை - சிறந்த 
லக்கின தை , பெரியோரை . 

( சக கூ ) காலாழி யென்பதைக் காற்று முத்திர மாக்கி யோயாழ் யெ 
ன்று கற்பனை செய்தார் . காலாழியைச் சமுத்திரமாக்கினதற்குரிய வளி 
மாக வணிகளைக் கொள்க . சரப்பா - செல்லுகின்றபாம்பு . வளை - சங்கு . 
முத்து மாலை - முத்துக் கூட்டம் . 

(சஉ . O ) முன்கண்டனமே என்பது , சங்கம் - வலம்புரி கேட்டவன் 
வரவறிவுறுத்தலும் , கைப்பற்றித் தீவலஞ் செய்தல் - உடன் போக்கிர் 
சுவடுகண்டிரங்கலும் , செங்கைப்புனல் புனல் எதுவாகத் கலைப்பாடியம் 
பலுமாம் - கெடுதியுள வேழமுதலாயின வினாவலும் , தேர் - இறைவிக்கி 
றைவன் 

வரவறிவுறுத்தலும் ஆகிய துறைகளானறிக . கங்கைப்புனல் 
வைத்தது - நெறியின தெளிமை கூறற்றுறையெளினு மமையும் இவ்வ 
வளவுங் கலியாண வணிகளாதலுங் காண்க . ஈசனுக்குக் கொள்ளுங்கால் 
வலது கையிலக்கினி, இடதுகையில் வளையல் , கங்காநதிப்புனல் , வேகக் 
குதிரை . பூமியாகிய தேர் 

( சஉக) காவேந்திய குழல் என்பது தலைவியை . கண் - குறிப்பு 
ணர்த்தல் , கை - நாணிக்கண்புதைத்தல் ; முறுவர்குறிப்புணணர்த் 
தல் ; மாவேந்தர் பொன் - பிறர்வரை வுணர்த்தல் ; பெரியோர் சான் 


என்க . 


நகை 


- 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை. 


கை 


பேரை முன்னிடல் ; பாவை என்பது பாங்கியை , பூவேந்தியகை 
யுறையேற்றில் , இவைகளையல்வத்துறை களானறிக . கடையடிக்கு நகை 
பாசிக்காரி என்பது கருத்து . 

( ச 2.2 ) கதிர்மதி போல் என்பது பிரிந்துக் கூறும் பிரிவுச்சத்தி 
லும் . கன்னி தொடர் சிங்கமென்பது சிங்கம் விகுவிற்கெதிர் மொழிகெ. 
டுத்தலிலும் இராமன் என்பது பிரியேன் என்பதிலுமாம் . அதுவேறேகலி 
யாணஞ் செய்வதில்லை என்றபடி . மன்னர் என் சொல் - லைசெய்கின்றவர் 
என்னும் சொல்லை . வளர்த்தனிர் - லைபெறவளாச் செய்தீர் என் றவாறு . 
கதிர்மதிபோலென்று தலைவி சொன்னதையும் , கன்னி தொடர்சிங்கமே 
ன்று யான் சொன்னதையும் . சாபாமனென்று ர்சொன்னதையும் நிலை 
பெறச்செய்து மன்னரென் றிசைத்த சொல்லை வளர்த்தர் என்றபடி . மன் 
- லைபேறு . 

( 25 ) ஆர்வீட்டில் மன்றால் என்றார் என்பது இறைவர் கூற்று . 
அதுவரை விடைவைத்துப் பொருள் வயற்பிரியுங் குறிப்பு. அறுபது 
நாளென்பது அப்பிரிவிற் கெல்லையை என்க . நீங்காதிருக்கலன்னுதல் 
பிரிவெண்ணியழுங்கல் , நெஞ்சொடுபுலத்தல் முதலியவற்றை என்க. பின் 
காட்டல் என்பது அவன் விடுத்தறலை . பார்வீட்டுறங்கல்- தறையிற்படுத் 
கல் . அதுடன் போக்கிடை யீட்டிற்கு இங்காவலுங்கொடு மொழியங்கை 
கெந்த காதலு முண்டாயபோது 

ரது என்க . எனவே மன்றலென்று கேட்ட 
குறிப்பறிந்து பிரிவிற்கு மெலிந்ததையும். இப்பிரிவிரண்டினுங் காலாடவ 
ருந்தி யதையு றைவர்க்குப் பாங்கிதெரிப்பது மொரு கொள்கை . என்க . 

( 5"உச ) பொருந்திடம் இடம் பெற்றுத்தழால் . அன்மை - இடம் 
காத்தென்றல் . துணைப்பாங்கன் . பொய்கள் - வேழமுதலியன விஞவல் . 
விருந்து - விருந்திறைவிரும்பல் . ஆயம் - கொம்பு , தப்பு அவை தோம் 
தலை மகடுயர் கிளந்து விடுத்தல் . சங்கு - வலம்புரிகேட்டவன் வாவறிவுறு 
த்தல், தேர் அவன் புறநோக்கிக்கவன்றாற்றல், என்பது பாங்கியை. இவர் 
என்பது தலைவரை . நான் என்பது தலைவியை . இவ்வளவையுங் கூட்டி 
வித்தமருந்து சுவாமி என்றாளென்க. இயற்கைப் புணர்ச்சியாதியாகவதை 
விறுதிக்குச் சகாயமான பொருள் களிவை. எனவே இயற்கைப்புணர்ச் 
சிக்கிடம் பெற்றுத்தழுவ தலான் மகிழ் பாங்கற்கூட்டத்துக்குப் பாங்க 
ஞன் மகிழ்வு. பாங்கிமதியுடன் பாட்டிற்கு இறைவன் வார்த்தையான் 
மகிழ்வு , பாங்கியிற் கூட்டமுதலான வற்றிற்கு விருந்திறை விரும்பலான் 
மகிழ்வு , இரவுக்குறிமுதலான வற்றிற்குக் கொம்பு . தப்புக்குறிக்குந்தோழி . 
தலை மகள் துயர்கிளந்து விடுத்தலான் மகிழ்வு : வளைவிடை வைத் 
பொருள் வயிற் பிரிதன் முதலானவற்றிர்கு வலம் புரிகேட்ட வன்வாவ 
றிவுறுத்தலான் மகிழ்வு , உடன்போக்கு முதலானவற்றிற்கு அவன் புற 
நோக்கிக் கவன்ற பற்றலான் மகிழ்வு . அஃதினி மேலந்தணர் சான்றோ 

முன்னிடுவானென்ற மகிழ்வு,மற்றைய வெளிப்படையானதாலறிக . 

(சஉரு ) இவள் பாவை என்பது கண்ணாடி மண்டபத்தில் மறைந்து 
என்ற தலைவி நிழற் பாவையை . கனவினு நீங்கிலள் என்பது 
நலிபுரைத்தலை . 
( சஉசு ) கா - 

காட்டுவாத்து . விளைவு - நாட்டுவரத்து . வரல 
தேயம் , கடல் வியாபா முதலியவற்றின் பொருள் வான் கொடை - இக 
பாசீர்தகக்கொடை , கதித்த - மகுந்தன . தேவும் மயில் வெற்புமாயினரே 


ை 


கனவு 


பல 


சஅ 


மயர் கிரிக்கோவை யரும்பதவுரை . 


மிறைவ . 

னிறைவி , 


என்பது இருவரும் விட்டு நீங்காததற்கும் , அருளுக்கும் , பெருமைக்கும் 
குறித்துரைத்ததென்க . 

( F உஎ ) விண் பார்த்தல் - வான் வீறடக்கவெழுதல் , பண்பார்த்து 
ஒளிக்குஞ்சொல் என்பது சை நிகராவோமாவென்று பார்த்து யாழ் 
முதலியவற்றிலொளித்தலை 

கண்பார்த்தல் - விருந்துக்குறிப்பு . கைபார்த்தல் கறியுண் 
குறிப்பு . சொற்காணாமை - கேளாது படைத்தல் . 

( சஉ அ ) காலை தனிலெழுதல் காணாமலின் புறுதல் மாலை முழுகி 
மனையடைதல் சாலவேயுற்றாடோடுண்டலுல 

கோம்பலிவ்வைந்துங் 
கற்றாயோ காக்கைக்குணம் , என்னுமிக்குணங்களைத் தலைவிக்கு யாவர் 
பயிற்றினாரென்பது கருத்து , உலகோம்பல் சகுனங்காட்டலாலென்க . 

நம்மனை வாழ்க்கையினுமென்பது நம்முடைய குபவர் , நற் 
றாய் , செவிலி, வீடு , செல்வம் , இவ்வைந்தினு 

பாங்கி . 
வீடு , செல்வமதிகமென்றபடி . அல்லும் பகலுந் துயிலில்லை என்பது பகற் 
காலம் இல்வாழ்க்கை மிகுதியாற்றலைவன் பூசைக்காவன செய்தலும் , கோ 
விற் சிறப்பு விசாரணையும் கொடுப்பதும் , அனுப்புவதும் , விருந்திடுவதும் , 
பாக்கிலையளிப்பதும் , சந்தனம்பூசுவதும் , காவியபுராணங் கேட்பதும் , 
இராக்காலம் மஞ்சச்சிறப்பு , பாக்கிலையமைத்தல் , களபச்சேர்வை , அறு 
சுவையுண்டி , ஆடல் பார்த்தல் , வீணாகானம் பண்ணல் , மாலையார்த்தல் , 
மணியணி யொப்பனை , கூந்தல் முடித்தல் , ஆடையுடுத்தல் , பனிநீர் தோ 
ய்தல் , புணர்தல் , முதலியவற்றானுமென்க . கம் - தலை . அம்மனை - தாய் 
போலுந்தலைவி . 

(சங.0 ) ஓதாதிருந்திலர் வேந்தர் அக்காலுமுற நினைப்பார் என் 
பது கல்வியற் பிரிவினுந் தலைவன் றலைவியை நினைந்து புலம்பும் என்றபடி . 
தூதுந் துணையுமேதுவாய்ச் சென்றோர் புலம்புவது மரபாவிருக்கப் புலம் 
பாமல் வந்தும் விடுவர் தலைவர் . கல்வியிற் பிரிவு மூன்றாண்டாகவும் , தூது 
ந்துணையுமேதுவாகிய பிரிவொவ்வோராண்டாகவுமிருந்தும் வேதாந்தியர் 
மனம்போலக்கணவனையே சிந்தை செய்திருந்தாளென்பது கருத்து . வே 
தாந்தியர் மனம் - நிட்களப்பற்று , 

(சஙக ) மால் - ஆசை . அன்பில் ஆயிழையார் - பரத்தையர் . பணி 
மேலிருத்தல் - பரத்தையர் சொற்படி நடத்தல் , திருமாலாதி சேடன் 
மேலிருந்து அழகிய கருடனை விட்டபாவத்தை யாற்றுமோ வென்பது 
மற்றொரு பொருள் . இங்குப் , பணி - ஆதிசேடன் . 
(சா.உ ) கலந்தவுயிர் - இறைவன் . கூடு - தலைவி . 

உச்சிக் 
கொண்டை . வீட்டில் - முத்தியில் , வீட்டில் . பரத்தை - பெருந்துறவை , 
பரத்தையரை . 

(சஙக) காணமலரணை நீ என்பது பொன் போலுந் தாமரை மலரி 
லிருக்குமிலக்குமியையனைய நீ . என்றபடி . மைக்கண்ணும் , கொங்கை 
யுங்காண வென்பது அவற்றின் சோர்வை என்க . 

(சஙசு ) வண்டு கழித்த மலர் - பழம் பூ . எனவே பழமையாகிய 
நம்மை நீங்கிப்புதுமையாகிய நடையையுற்றாரெனலாயிற்று . உண்டு கழி 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை . 


தகலம் 


செ 


காயை 


ச்சிற்கிண்ணி . பலருங் கண்டுகாத்த குடத்தைக் கேடிக் குய 
வான் சூளையைக்காத்தார் என்பது மற்றொரு பொருள் , 
( சஙரு ) 

சுவாமி யொருவராக விருந்தும் நான்கு வகுப்பாருக்கும் 
பதவி நாலாகக் கொடுப்பாரென்பதும் . யானை கரும்பைத் தின்னாது லை 
யைத்தின்னுந் தேசத்தினாரென்பதும் . உள்ளுறையுவமம் . வேண்டினர் 
பாற்போனாலும் எனக்கூட்டுக . 

(சங்க ) திருட்டினர் தலைவர் . சேடியின்னாரிருட்டு - பாங்கியர் 
கூந்தல் . செவ்வலரி 

செவ்வலரிப்பூ . இருட்டிற் பலர் சானச்சூரிய 
னெழுந்ததென்பது மற்றொரு பொருள் . அலரி - சூரியன் . 

( சா 2 எ } பாய் காய்க்குந்தோளுடைமாயன் என்பது கணிகண்ணன் 
போகின்றான் என்னும் வெண்பாவானறிக . பிள்ளைக் காய்காய்க்கு 
மாதர்பூப்பு . கனிகாய்க்கக்காட்டல் கன்னியிடந்தெரித்தல் . 
யுண்டாக்குமலரைக்கனி காய்ந்ததென்பது மற்றொரு பொருள் . பிள்ளைக் 
காய் - பிஞ்சுக்தாய். 

( சசஅ) 

கண் . நாண் எறிந்து - வெட்கத்தை விட்டு . பூவேற் 
றது என்பது செவ்வரிப்பூச்சூடிக்கொண்டிருப்பதை. அன்பு அருள்வான் . 
என்பது தலைவனை . மலரை யேற்றது வானை மருவவெனவும் துப்பாக்கி 
மேல் நாணியை எறிந்து எனவும் வேறு பொருள் படுமாறுணர்க . குழல் - 
துப்பாக்கி . நாண் - நாணி . 

பாத்தையச்சித்தவர் பாத்தையரை பச்சித்தவர் . வீடு 
இச்சித்தவர் வீடு . பான்மை - தன்மை . மலையென்பதுநகரம் . மரமொடிக் 

வேண்டும் பொருள் கோடல் . சுனையாடல் பரத்தையரைச்சேர் 
தல் . தன்பிடி என்பது தலைவிடை பான்மை தப்பிவரத்தையுதவினம் 

பத்தையிச் சித்தவரை , வீட்டையடையய் செய்தோம் என்ற 
படி . இங்குப் பரம் என்பது பரம்பொருளை என்க . 

( சச 0 ) நான்கு என்பது புருடார்த்தங்களை வல்லிபூத்தது என் 
பது தலைவி பூப்புற்றதையென்க . தூர்த்தர் - காசியர் . பன்னிருநாள் 
என்பது பாடிய பின்னீராறு நாளுங்கருவயிற்றூறுங்காலமாகவான் 
என்க . வடு - பழிமொழி . வடுநீங்கிப் புறநகர் நீங்கி வந்தார் என்க . வல்லி 
பூந்தது . வடுநீங்கி என்பன வேறு பொருள் . 

செசுக ) சேய் - பிள்ளை . மன்னர்க்குச் சகசமதே என்பது அறுவ 
கைப் பிரிவுமசர்க்குரியதென்றபடி , 

( சசங ) நிரம்பப்பசித்தவர் - சோறு கிடையாமை யான் மிகப்பசித் 
கவர் . கண்ணீர்த்தாக முற்றவர் கொள்கையென்பது கொடுத்தது போது 
மென்று கொள்ளுவது போலப்புணர்ந்தது போதுமென்றிருத்தல் . ககை . 
கரும்பு கட்டாகக்கிடந்தா லெறும்பு தானே வரும் என்பது . 
( சசச அன்றில் 

பிரியா 

ததன்மையுடையது . ஆடுகருக்கொண் 
டாற்கருவதிர்த்தபின்பே கூடுந்தகைய தாகையாலிங்ஙனங்கூறினார் . ஒரு 
தி என்பது கலைவியை. கன்றி வெகுண்டு என்பது தலைவன் பாபரத்தையிற் 
செல்லும் போது தடுத்தமையாலென்க. தகர்வாராது மாறினும் பின்புவரு 
மென்னுங் கருத்தாற்றங்குமென்பது கருத்தாலாட்டையன்னர் என்ற 


ดัง 


யை . 


என்பது 


. 


PO 

மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை. 
ரெனினுமாம் . வார்கோட்வெயத்தகர் வாராது மாறினுங் குறுமயிர்ப் 
புருவையாசையில் வைகும் என்பது ஐந்குறு நூறு உரு.அ. 
( சசரு ) இருவர் என்பது தலைவனைபும் , பரத்தையையும் என்க . 

) . 
முன் செயல் என்பது தனித்துப்புலம்ப விட்டுப்பிரிந்த செய்கையை 

(சசு) பிந்தார் - தாமதியார் . எனவே முற்பட்டுச்சென்றார் என்ற 
படி . தந்தாவளம் - யானை . எந்தோ - என் 

( சசஎ ) வாராது வந்த என்பது கிடைத்தற் கருமையாய்க்கிடைத்த 
என்றபடி . மறிமான் - தலைவி . மனையயலாள் - காமக்கிழத்தி . காராக 
வானை என்பது பிறரிடஞ்சேரவிடப்பெறாத் தலைவனை என்க . நம் சாதி 
மின்னாள் என்பது காதற்பரத்தையை . பாராள் - பாருக்குரியவளாவள் . 
நம்வாழ்க்கையின் பண்பையன்றோ நமது வாழ்க்கையின்பண்பல்லவா ? 
மாரியை . 

( ச்சா அ ) தீராதநெஞ்சு துன்ப நீங்காத மனம் . எங்களுக்கோ 
அவர் தங்களுக்கோவென்பது தெய்வத்துணையெல்லாருக்கும் பொது 


ன . 


வென்றபடி . 


( ச சுகூ ) மின்றகு நுண்ணிடையார் என்பது கற்புடைய மகளிரை 
என்க . குணமாறாவன . அன்னை தயவுமடியாள் பணியுமலர்ப் பொன்னி 
னழகும் புவிப்பொறையும் - வன்ன முலை . வேசை புணர்ப்பும் விறன் மந் 
கிரி மதியும் பேசிலிவை யுடையாள் பெண் என்பனவாம் . ஒன்று மறி 
வினர் என்றது நீ சொல்லிக்கொடுக்கக் காண முதலாயின செய்வா 
பாகிய , காமக்கிழத்தி, பின்முரைவதுவைக்கிழத்தி . காதற்பரத்தையர் 
+ ளை யென்க . 

( சரும் ) வெஞ்சொற்பகர்தல் - காசிவிடயமாகாதென்று சொன்ன 
வரை வின்மகளிரென்னுந்திருவள்ளுவர திகாரத்தை . பொன்னனையாள். 
பாவை நாச்சியார் . என்னுமிருவர் பெருமையும் விளங்கிக் கிடந்தமை 
யறிக . குறள் - குறுக்கம் . 
( சருக ) தொடியார் என்பது பாங்கியை . பழமலர் - செம்மல் . 

செம்மல் பிள்ளை . 
( சருஉ ) தாயிலுமன்பர் - குமாக்கடவுள் . மான் - தலைவி . சோம் 
னனென் றனிர் - உனக்காண்பிள்ளையுண்டென்று சொன்னீர் . அண்மை - 
சமீபம் . தூரத்திலுள்ள வனென் , சொன்னீர் சமீபத்தில் வந்த சேர்க் 
தேனென்பது மற்றொரு பொருள் . 

(சருங ) தயையிலர் என்பது பரத்தையரை . பொருள் வார்த்தை 
க்கு ஆவிசுமவார் என்பது பொருள்வயிற் பிரிவு என்னும் வார்த்தை பேட் 
பினு முயிர்விடத் துணியுந்தலைவியை என்க . பெற்ற பாலால் - கருவுயர்த் 
தவியல்பால் . கிடைத்த பாலானெய்யாடிக்குளித்தாள் என்பது மற் 
செருபொருள் . 

( சகுச ) அனைக்குமுன்னே - தாய்க்கு (உமைக்கு ) நேரில் . தந்தை - 
சிவபெருமான் . யார்க்கு முன்னே - எவர்க்கு நேரில் .வான்கன்று - பெரு 
மையையுடைய பிள்ளை . பாற்குடம் பாலூறு முலை- . ஆன்கன்று தூக்கிப் 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை. 


பாற்குடந்தாங்கி யெதிர்கொள்வது என்றோ வென்பது • மற்றொரு 
பொருள் . * தந்தை பெற்றவையன் எனக்கூட்டுக . கன்று என்பது பிள் 
ளைக்குங்கூறுதல் மரபாம் . பெரிய புராணத்தில் திருவாரூர்ச் சிறப்பில் 
அவ்வரசன் மன்னுரிமைத் தனிக்கன்றும் எனக்கூறுதல் காண்க . 

( ஈருரு ) பேசாதபிள்ளை - மரப்பாவை . பிள்ளைப்பேரிட - * பெற்ற 
பிள்ளைக்குப்பேரிட . 
( சருசு ) 

மாவென்றகண்ணார் - பத்தையர் . பெண்களுமாம் . கோ 
என்றவர் என்பது கண்களை . 

( சருஎ ) விண்கா - கற்பகச சோலை . அரையுடம்பு மெலிந்ததே 
கம் . மதி , புத்தி . முடித்து - கெடுத்து . பெண்பால் - பாத்தையரிடம் . 
அர்த்தனாரீசுவரவடிவாய்ச் சந்திர சூடகு உமாதேவியின் பக்கத்திலிருந்த 
சிவபிரான் பூமியிற் பாதசாரியாய் வந்தார் என்பது மற்றொரு பொருள் . 

(சகு ) அவளோவிவளோ வென்பது ஒரு சாடைப்பதம் . 

( சடுக ) கொல் என்பது ஒலிக்குறிப்பு . செல் என்பது எவல் , 
படியாதிருந்தேன் - கீழ்ப்படியாதிருந்தேன் . கொல் . செல் , இடி , கல் , 
படியாதிருத்தல் , என்பது மற்றொரு பொருள் . 

( சசு 0 ) சுரம் பாலைவனம் . பயின்றிடுதல் - பழகுதல் , கூடுதல் . 
மொழி - பிரியேனென்றது . கண்ணுமில்லோம் என்பது இறைவன் 
பிரிந்ததனாற்றேர்த்திருவிழாச்சுவாமி தரிசனங்கேரிக்கை 

முதலியன 
பார்ப்பதில்லை யென்றபடி . 

காதுமில்லோமென்பது சங்கீதம் , புராண 
காவியங் கேட்டலில்லை என்றபடி . கையுமில்லோமென்பது 
நகை , ஒப்பனை , கொடுப்பது , வாங்குவது , இல்லை என்றவாறு . பெண் 
ணுமில்லோமென்பது இறைவன் புறத்தொழுகற் குறிப்பு . 

(சுகாக ) கூடு - சரீரம் , கூடுதல் . நசையும் , மேலாடியகழையும் . 
கூத்தருக்குமிறைவிக்குஞ்சமான தருமமாகல் கண்டுகொள்க . 

கரை - 
மூங்கில் , தவிப்பு . 

( சசு ) துனி - புலவிட்டம் . புன்கண் - துன்பம் . 
முதமருந்தல்ல வென்பது தேவாமுதம் போற்கிடையாததல்லக் கிடைக்கு 


நடை .. 


செவ்வாய 


மென்றபடி . 


சா . ) வேழம் - தலைவன் . பிடி - தலைவி . சிலம்பு ஆர்த்தல் 
தலைவனையுதைத்தல் . துஞ்சினர்போல் - சோர்வுற்றவர் போல் கஞ்சம் 
தலைவிகள் . முத்து - கண்ணீர் . சிலம்பு மேல் வேழமார்ப்பதன்றி வேழ 
த்தின் மேற் சிலம்பார்த்ததென்பது மற்றொரு பொருள் . 

( சசுச ) வேலைவிரும்பினர் - வேலாயுதத்தை விரும்பினவர் . தொ 
ஓலை விரும்பியவர் . மால் - மயக்கம் , பெருமை. சிறுத்தொண்டர் - 
அறுபத்து மூவரிலொருவர் . காலை முடித்தல் - பிள்ளையைக்கோறல் , தலை 
விபாதத்தைத் தலைமேற்சூடல் . எங்கையர் என்பது காதற்பரத்தையர் 
முதலியோரை என்க . 

(சசுரு ) வினைக்காரன் பதம் - சண்டைக்காரன் கால் . பால் 
படுக்கைக்கல் . கஞ்சம் - கண் . கலிங்கம் - சேலை . கஞ்சதேசத்து மீரைக் 


நிஉ 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை. 


1 


கலிங்க தேசத்துப் பாய்ச்சுத் னல்லதல்ல வென்பது 

மற்றொரு 
பொருள் . 

( சசுசு ) மேல்வீட்டிலே என்பது நின்றென்பதற்கிடமன்மையாற் 
சொல்லெச்சமாக வருவித்துக்கொள்க . மாம்தலையிற் கையும் வந்த 
கணவன் மேற்கண்ணும யைந்த நகையுங் கண்டேனெனவே காமக்கிழத்தி 
யெனவமைந்தது . 

கூறாதன என்பது பாதத்தை வணங்கியபின்னுங் கோபித் 
* ல் தகாதென்றதை . செய்யாதன என்பது கும்பிட்டதை. ஆர் மான் 
என்பது துளபமாலையாய் மார்பிலிருக்கும் பிருந்தையை 
( சசுஅ ) புன்சொல் - கேள்விப்பேச்சு . 

அற்றைப்புனச்சுகமன்றோ 
வென்பது அன்று அப்புனத்திற்கண்டதலைவி இவ்வளவு வன்கண்மையு 
டையால்லளென வூடல் கூறலாயிற்று . 
( சசுகூ ) 

தலைநாள் - இயற்கைப்புணர்ந்சியான நாள் . பலநாட்கரும் 
புங்கசக்கு மென்பது வெகுநாளனுபவத்தினாலே புதியது தேடவேண்டு 
மென்ற குறிப்பு . உம்மையன்றி வேறாசையில்லாதவரென்பது பரியாசம் . 

( சஎ ) அவயவங்களுக்குப் பயர்து ஒடுங்கிக்கவினிழ்ந் திருந்தன 
வெல்லாங்கருப்பத்தினாலழகு குன்றியதறிந்து கவின் கொண்டனவென்ற 
மாறு . கூந்தலுக்கு மேகமும் , இடைக்குமின்னலும் . தோளுக்கு மூங் 
கிலும் , கழுத்துக்குக் கமுகும் , முலைக்குத்தென்னையும் என்க . 

( சஎக ) சங்கரலிங்கத்த போத்தி என்றது தருமகர்த்தாவாகி விசா 
" ணை பிலிருந்த சங்கரலிங்கத் தம்பிரானை . செய்கை - கோயிற்பணி 
விடை . பொருள் - பிள்ளை , பொன் பலகொடுத்தல் - அனந்ததான 
செய்தல் . மைப்போட்டுப்பார்க்காமற் பொருளெடுத்தார் என்பது மற் 
றொருபொருள் . 

(சஎஉ ) இன்பப்பால் - இன்பப்பகுப்பு , சொல் . அமுதம் - ம் 
நீர் . தேன்குழல் - தேனொழுகுங்கூந்தல் . பசுக்கூட்டத்திற்றோன்றி யடி 
மைக்காரர்களுக்குக் காளை மாடு கொடுக்குங்கோனார் எனவும் பாலையுஞ் 
சோற்றையும் வைத்துக்கொண்டு தேன் குழலென்னும் பலகாபத்தைக் . 
கொடுத்தாயெனவும் வேறுபொருடோன்று மாறுணர்க . 

( சளாக ) கிருதாக்கினி ஞாயம் என்பது நெய் சொரிந்த வக்கினி 
போற் சொலிப்பது . மதிச்சிலைஞாயம் என்பது சந்தினைக்கண்டது! 
குளிர் நீர் கொடுப்பது . கதிர்ச்சிலை ஞாயம் என்பது சூரியனைக்கண்டது 
மக்கினி சொலிப்பது . தேக்கிலை ரொட்டடாமையாற் காமக்கிழத்தி 
யென்க . 

(சஎ ) தீத்தட்டுகல் - சக்கிமுக்கிக்கல் அஃதுள்ளே தீயும்புறம்பே 
குளிர்ச்சியுமாவது . தென் றற்கொடி என்பது காற்றைக்கண்ட கொடி 
போல நாணிவணங்குவது . கண்டகபலஞாயம் என்பது பலாப்பழம் போல 
மேலே கொஞ்சங் கடினம். உள்ளே கருணையுமுடைத்தாதல். தானே 
விரியும் பலாம் பழம் போல வொருகாலத்திறைவர் வெறுப்புற்றாலுந்தா 
னே எலியமேவுவதுமொரு கருத், 3 . 

( * எரு ) சங்கைதவிர்த்தோன் என்பது உருத்திரசன் மனை . மூங்கி 
லணை தழல் என்பது மூங்கிலிற் பிறர்து மூங்கிலைக்கெடுக்குந் தீப்போ வாட 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை . 


பாக்கியது 


* 


காயை 


ஒழுக்க 


லாற் பிறந்த வெறுப்பையூடண்டபோர் பிறந்தவாற்முமையும் பள்ளையுங் 
கெடுத்தன வென்க . 

( சஎக ) புலிக்குட்டி - புலி போன்றவர் பிள்ளை . றுகாப்புலி என் 
பது ப த்தையர் சேரிக்குச் செல்லும் வி ைலைக் கூறியது . பெருந்தேரு 
டையவரைப் பெண்டன்மையுடையாக் என்பது மற்றொரு 
ருள் . பரி - குதிரை. 

( சஎன பூவிர்க்காதிக்குத்தோட்டம் - லிருந்து சுருட்டிக்கு 
தொடல் . - வலர் - திருமால் . பெண் பாலர் தலைவர்க்குச் சார்தலும்.. 
புருடர் புண்ணியம் பூவையருக்குக்கார்த்தி . 

கண்ணிமையாது 
அதிகமோகப்பார்வை . 

பிரிவெண்ணி யென்ஈ . தேவர் - 
தலைவர் . தேவர்க்குக்கணணிமை 

ங்காமையுண்டென்பது 
கொள்க . 

( சஎஅ ) பொருமையென்றது காமக்கிழத்தி , காதர்பாடத்தை சேரிப் 
படத்தை . பின் முறைவது வைப்பெரு குலக்கிழத்தி , முதலாயனாரால் 
வந்த பொருமைகளோ. அருந்து... - சித்தது. சிறுமைக்குப்பெயர் அரும் 
போகமென்றதனானறிக . 

சஎசு . ) பாற்குடம் - பாலாறு முலை . ஒன்மையுண்டுபண்ணிப்பாது 
காத்ததந்தை தனக்குடத்தைக்கையாடிக் கவனம் பண்ணினார் . போற்கு 
டத்திற்கையாடிச்சிவனம் பண் றும்படி விதிப்படிச் செய்ததென்பது 
மற்றொரு பொருள் . பாலினலே வேற்றுமைப்படுத்தி நின்றாய் அவர்கை 
யாடில்சென்று பார்த்தல் காண்க . 

( 4 அ 0 | இந்நால்வகைப்பூவையமலர்த்துவது அவினய நூலாகிய 
ப தசாத்தி மென்க . 

தவிபுரியும் என்பது - மலறக் குறிப்பு . லையாயகட்பா 
குடல் எஎன்பு பனையோலை . 

பகள் 

பானதொன்று புத்தகம் ; 
தலையாயார் என்னபரும் பெண்ணை போன்றிட்ட ஞான்றிட்ட தேதொன் 
மையுடையார் தொடர்பு . என்பது காலடி நட்பாராய்தல் சு . 

( 5 அ 2 ) சலையார் - தலைவர் . பண்ணருதெய்வம் என்பது விஸ்வா 
மத்தின் . யமன் . அங்கி , திங்கள் . சூரியன் . கௌதமன் . காசிபன் . என்னு 
மோசைக்குரிய தெய்வங்களுள் யமனையுமக்கினியை மென்க 

விலாசுகர் - ஒரு பெரியவர் : அவர் மனத்தின்படி யொரு 
நாசியொருநாள் நடவாதநாற் சந்யாசம் வாங்கினார் என்பது கதை . 
ல் இரண்டு என்பது சந்திர சூரியலை . பன் : 

இராகம் . வினிக்கை 
இனித்தல் . 

( சஅச ) தாரமும் , கிளையும் இராகங்கள் . அகப்பொருள் - மனக் 
குறிப்பு . வாசிப்பது - எல்லார்க்குத் தெரியப்படுத்துவது . அலங்காரம் - 
ஒப்பனை . புறப்பொருள் - புறம்போன விறைவன் . கற்பியல் - பதிவிர 
நாதருமம் . இருவர் - தலைவியும் பாங்கியும் . மனைவியிடத்திலும், கிாை 
பினரிடத்திடத்திலும் விரும்பிச் செல்வார் தடுத்தானில்லார் எனவும் , அகப் 
பொருளிலக்கணம் வாசிப்பதே நல்லது எனவும் , அலங்கா மென்னுமில்க் 
கணத்தைப் பாராமற் புறப்பொருளிலக்கணங் கற்றபின் கற்பு நெறி கூறு 


பது 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை. 


நிலக்கா திரையோதுவோ மெனவும் " வெவ்வேறுபொருடோன் றுமாறு 


ப 


( ச அரு ) கறுத்து - கோபித்து , கறுநிறமுற்று . 
* ( ச: அசு ) வீறிற்பிரிதல் - தர்க்கத்தின் மேற்பிரில் ) . மாதமுப்பத்தாறு 
சென்றனவெனவே யோதற்பிரிவுக்குரிய மூன்று வருடமுஞ்சென்றுவிட் 
டது இறைவர் வருவாரென்பதாயிற்று . தூறித்திரிதல் - மழை துளித் 
துத்திரிதல் , பழிச்சொற்பகர்ந்தலைதல் . 

( சஅஎ ) கல்வியிற்பிரியுந் தலைவன் மூன்றுவருடத்துக்குள் வருத் 
லும் , புலம்புதலும் பெறானென்பதிலக்கணம் . வேதத்தினந்தம் - வேதாந் 
தம் ; அது படித்தான் மாதர் முதலான பொருளாசை வீணாகத்தோற்றும் , 
இதற்ககன்றோனு மயங்கான் பொறுத்திருப்பது பெருமையென்றானென்க . 

( 4 அஅ ) அளியேன் - எளியேன் . வருடமொன்றுகி - மன்மதனகி . 
ஒரு வருடத்தை மகிழ்ந்து - ஆனந்தத்தான் மகிழ்ந்து 

ஒருவருட 
லால் 

- ஈசுரச்செயலால் . ஒரு வருடத்தை -- தலைவி கண்ணீர் வருவத்தை. 
ஆட்டுகிறேன் - ஒழிக்கிறேன் . ஒருவருடத்தின் முயற்சி சிதருங்கருமுகில் 
வெகுதானிய முயற்சியைத்தருங்கரிய மேகமானது . ஆண்டொன்றை - 
விகாரியை ; (விகாரங்கொண்ட தலைவியை ) ஓராண்டதாக - சௌமியமாக ; 
சுபமாகக் கருதிலவெவனக்கார்கண்டு தலைவன் கலங்கி மொழிந்தமை 


y 


செய 


. 


காமனக . 


( சஅ ) நான் சேர் எழுத்து என்பது விதி என்க . சொல்லிலக்க 
ணமும் . அகப்பொருளிலக்கணமும் , புறப்பொருளாகிய வலயவலிலக்கண 
மும் . இயைபும் , அலங்கார விலக்க மானமூம் , இறைவி கண்ணேயுடைத்ததா 
லுய்த்துணர்க . வான்சேர்நெறி - சுவர்க்கம் போகும் வழி . கற்பவர் - 
கற்புடையவர் . படிப்பவர் . 

( ச • 0 ) தேசத்து நீதி என்பது தேசத்தினொழுக்கந்தெரிதல் , அவை 
வருணாச்சிர மதருமர் தப்பு தல், எளியாசை வலியார் நலிதல் , ஆணை மீறல் , 
நடுநிலைமை , கொள்வன கோடல் , விலக்குவன விலக்கல் , ஒன்னார் நலின் 
நடப்பன வெழுதுதல் , நடந்தவை வாசித்தல் , தேசவிசாரணை முதலிய , 
பத்துமாம் . நாட்டமைதி என்பது . செல்வம் , விளைவுடைமை, மிகுவள 
முடைமை , செங்கோலுண்மை , நோயிலாமை , குறும்பிலாமை முதலிய 
வாறுமென்க . எய்து குற்றம் என்பது விட்டில் , கொட்டியப்பூச்சி , 
பன்றி , கள்வர் , அவமழை , யானை , கிளி, இவற்றான் வருந்தீங்குகளை 
யென்க . இவ்வளவம் விசாரிக்க வேண்டுமென்று தலைவன் பாங்கிக்குக் 
கூறிஞனெனவே தலைவிக்குச்சொல்லச்சொன்ன தாயிற்று . பாங்கி 
சொல் என்பது எச்சமாய் நின்றன . 

(சகூக ) யாகக்குறை - பொருளிடையூறு , பகைவரிடை 
குறை என்பது தன்றேயத்திடைத்தீராதவெல்லை வியாச்சியங்கண்ணாலே 
பார்த்தொழிப்பது . தியாகக் குறை என்பது அடுத்தோர்க்குத்தான் வேத் 
தவையினின்றுஞ்சென்று கிராமம் விட்டுக் கொடுத்து வருவது . நீர் பல 
வின்றீது பலவுந்தவிரவென்பது மேற்கூறிய பன்றி .யானை , கள்ளர் 
குறும்பர் , மறுமன்னர் முதலியவற்றிற்கு வேட்டமார்க்கமாகவும் ,புத்த 
சன்னாகமாகவுஞ்செல்வது . கண்டவரே என்றதகுற்றானறியாதவள் 
போற்கூறினாளாயிற்று . 


-யூறு . தேயக் 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை , 


படை 


- 


( சாகூ ) நாடு கொண்டாற்குற்றமுள்ளவர் காடுகொள்வார் என்பது 
பலருக்கிரங்கிப்பிரிவுடன் படாதது போர்கூறியதென்க . 

அன்றித்தலைவி 
தன்னைத்தானே காடுகொள்வேனென்று கூறியதெனினுமமையும் . காடு 
கொள்வது தன்னை மறந்து மயங்குவது . 

( சா கூகூ ) சீவகன்றந்தை - சச்சந்தன் . தன்வீட்டைக்காவாதவரை 
யூரைக்காக்கவல்லவரென்று கூறுவதென்னையென்று தலைவி கூறினாளாத 
லாலங்ஙனங்கூறுவது நல்ல கருத்தல்லவென்றாள் பாங்கியென்க . 

ச கூச ) தமிழின் சொல்லார் பிரிவல்லவே என்பது இதற்பிரிவு 
போல மூன்று வருடப்பிரிவல்லவே என்றவாறு . 

(சகூரு ) இச்செய்யுளிற்கார்கண்ட மயிலுக்குக்தொழிற்றன்மையலாம் 
காரங்கூறியதுகண்டு கொள்க . இக்காலத்தின் மயிலாடுவது 

காண்பவர் 
வந்திலரென்பதுமாம் . கார்காலமுங்கூதிர்காலமு மொற்றுமைகருதிக் 
கொள்க . 
( ச சுகா ) சிகிமைக்கல் - சக்கிமுக்கிக்கல் ; அது தீத்நட்டிக்கல் வென்க . 

அறை - மலைப்பாறை . பசை - அருவியொசை . பல்லறை 
யோசை என்பதற்குப்பல்லுடன் பல்லடிக்கு மோசையெனினுமாம் . 
பொறை - பொறுமை . வறும்புனம் - கதிரறுத்ததினப்புனம் . கெறும் 

அழிக்கும்படை . 
( சகஅ ) வஞ்சிக்கொடியைத்தலை சாய்ப்பது போலிறைவியை வாட்டு 
மென்று கூறினார் . கள்ளரைப்போலாடை பறிப்பீர்களே என்றது ஆடை 
சோர்தலைச் சொல்லியபடி . 

பன்மை 

வாசகங்கூறிய திடையறுத்து வரு 
ஆலைநோக்கியென்க . 

( சகக ) கருப்பான்மை பிறவித்துன்பம் . கண்ணெனவேயிருப் 
பார் என்பது தலைவியை காணப்படார்க்கு மகிழ்ச்சியில்லை யென்றகனாம் 
கண்டகனாற் கண்டவிறைவன் மகிழ்ச்சியுற்றதாயிற்று . 

( Foo ) தகரத்துணை பீ ழுத்தென்பது துணையிழுத் 
தென்பது வேறேயக்கரங்களை குறியாத அமருற்றவர்க்கேற்பச் சகாய 
மாக ரின்ற வீரெழுத்தென வறிகற்கென்க, பொருக் துணைப்புயம்போ 
லேயிருக்கிற விருவருக்குமோரெழுத்தாய்ப் போகாமலிரெழுத்தாயு வகக் 
கிருத்தலைப்புரிந்தன மெனக்கொள்ளினுமமையும் ,. 

சகாயம் . 
ஓரெழுத்தாய்ப் போதல் - சாதல் . 

(( நாக ) கயங்கள் என்பது இரண்டு இறைவர்களையுமென்க . 
யுருவி நடந்தார் பல்வேந்தர் என்பது இருவசையாருக்குந் துணையாகச் 
சென்ற பேரையென்க . முன்னாகச்சென்றார் நம்றையென்றகனான் 
மத்தகஞ்சாய்க்கவென்பது துணையாகவந்தவருடன் பொருகின்ற விருவ 
ரும் வணங்குதலையென்க . யுத்தஞ்செய்வாரை யானையி வேற்றிக்கூறிய 
துள்ளுறையுவமம் . 

(102 ) முன்னும் பின்னும் பிரிந்தார் என்பது கல்விப்பிரிவு , காவற் 
பிரிவுகளை . சொன்னானன்ரென்பது பிரிவினால் வருமிடையூறு கட்குப் 
பரிகாரஞ்செய்து கொள்வது . அது கைவளை கழற்றல் , உணவுகுறைத் 


தூது . 


துணை 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை . 


LO / 


. 


தல் , அழுக்குடை பழகல் , கச்சகற்றல் , தூங்கிப்பழகல் . பேசாதிருக்கன் 
முதலியன. . சொல்லாவிடினல்லதென்பது இறைவரிருக்கிறாசென் 
றெண்ணித்துயப்படாதிருத்தல் என்க . 

( ரு ) துதானவர் நல்லபாக்கினைச்சோற்றினைத்துய்க்கவும் என் 
பது தூ திற்சென்ற விறைவர்க்குப்போர்பொட்ட விரும்பு மிருவருமிக்குபசா 
ஞ்செய்வாபாதலாலென் . பாதில்லையோவென்ப முன்பனிக்கால 
மென்று வந்துசே ச்சொல்லி யனுப்புவது . வேறு செயலில்லையோ என் 
பது துரதில் வராதிருந்தாத் ராவஸ்தை குழந்தைக்குச்சௌளம் . பூணூல். 
முதலியன தெரிவித்தல் . கைல்லையோ வன்பது அதற்கு + 

சம்பற்ற 
கென்றிருந்தால் கையாலோலையெழுதுவது , கையிற்கணையா , யனுப்பு 
து முதலியன . 

காலில்லையோவென்பது பாசறைமேற்றலைவனிடஞ் 
செல்வங்குறிப்பு . தூதுந் துணையுமேதுவாகச் சென்றவன் அழுங்கற்குரி 
யனாகலானிவர்கள் போதற்குஞ் சொல்லியனுப்புவதற்கு முரியாகிக் கூறி 
னார் . இச்சொற்களாலுடன் படுத்தல் காண்க . 

( Hor ) ஒரு வருடமானால் மறுப்பிற்கல்யாணஞ் செய்வார் ஆறுமா 
தமானாற் றேவாமுடி கொண்டு வந்துார்வயவழைப்பர் சாருக்கும் . 
மூன்று மாதமானால் வேண்டியவைகளை புட்டவேண்டும் . 

எனவேசெய 
லற்றிருப்பேனென் படி . 

{{H Di ) முன்பன் இக்காலம் என்றும் முன்பனிக்கு அலாம் என்றும் 
பிரித்துரைக்க . அகலும் - பிரியும் . பயத்தோடும் . முன்பன் - தலைவன் . 
முன்பு - வலிமை . 
( ருசு ) இரண்டுக்குங்காண் 

சமுதாடிங்கிருக் 
கட்டுமென்று கொடுக், துறுதி சொன்னபோது பர் வருவதற்கும் வாராதிருப் 
பின் யாங்கள் கொலை செய்துகொள்வதற்கும் ஆகும் என்று கூறியதை 

உனக்கெய்தியது என்பது தலைவர்துதிற் பிரிவைக்கருதியிருவ 
ரையுஞ்சமாசப்படுத்தப்படாதோவென்றவுடனே கலைவியெய்திய சோர் 
வைஎன்க. பாங்கியாற்றியது கண்டு ஆலைவனயந்துரைசொன்னதை 
யெனினுமமையும் . அன்றியுந்கைப்பூசமென்பது பெரும்பேச்சாதலாலிக் 
காலமுன்பனியுடையதென நினைந்து வருவார் என் 

நவாறு . 

திருவிழா 
வுக்காயினும் வருவாரெனினுமமையும் . 

( 50எ ) இருவர் என்பது எதிர்ந்தமன்னரை என்க . சிவரூபம் - 
பனியினால் வெள்ளையாய்த் தோற்றல் . ஒருத்தியு பைக்காப்பதினும் 
பலபேர்களைக் காப்பது அறநூற்றணிபாக லாற்புகழ் சம்பாதித்தல் நல்ல 
தென்ற மையானே தலைவி வன்மையாகப் பொறுத்த பொறை வெரியா 
பிற் . 

( 50 அ) முன்னுரைத்த தென்பது பாங்கிவன் புறையிற் கைச் + மு 
காடுகொடுத்து றுதிசொன்னதை. கத்தியை நோக்கு மென்பது உ ை 
வெறுத்து என்க . மயில் வெற்பையெண்ணு மென்பது தெய்வங்காட் 
டித்தெளிப்பத் தெரிந்தமையெய் கக் கூறற்றுறையில் பிரியேன் என்ற 
என்க . கண்ணர்ச்சமுத்திரக்திற் கிடக்கிறதோணியை நேருமென்ப 
கண்ணீர் மிகுதி கட்டுண்ட தோணிபோலிருத்தல் , எழுதல் . பக்கம்பு 
ளல் , முதலியவற்றாலென்ன , 


பு 


என்பது . 


தலைவன் 


யென்க . 


பரவை 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை. 
(( Bo + ) நாரினங்கரித்தது முன்பளியர் லென்க . போதந்தனர் 
கல்வி போமென்பது மூதுரை ... நரினம் -- தாமரை ; அழதடைமை. 
இறையோன் மகிழ்ச்சியைக் கண்டோர் கூற்றாக வுரைத்தது காண்க . 
பிரிவுடன் படுதலைப் படர்க்கையாகவும் , இறைவன் முன்னிலை 

னிலையாகவும் 
கூறினாருமுளர் . அவர் திருச்செந்துர்க் கோவைபாடியசர்க்கரைப் புல 
வராகிய மூன்றாம் பாட்டனாரன்க . இது எட்டுப்பிரதியிற் கண்ட 
பழய குறிப்புரை . 

( ருக() ) மீட்பதுயிாை யென்றாலு மகிழ்ந்தனன் மெய் தழுவி என் 
பது தான் போன காரியமுயிரை மீட்குங் காரியமாக விருந்து மதைநோம் 
கிமகிழாது சொன்ன படிக்கு வந்த மெய்ம்மையைத் தழுவி மகிழ்ந்தா 
னென்றவாறு . 

( ருக்க ) வீரகண்டாமணிக்குப் புலித்தோலணை வேண்டுமென்ன 
வென்பது தலைவியும் பாங்கியுமிருக்கிற விடத்திலிறை வனுக் கூட விருந் 
துபாங்கியைப் பார்த்துச் சொன்னது . வீ கண்டாமணி --- வெற்றிக்கறி 
குறியாய்ப் போர்க்களத்தில் வலது காலிற் கட்டிக்கொள்ளுமணி , * புலி 
கோலணை என்பது அந்தமணி காலிலழுத்தாமற் சுற்றிக் கட்டுவது . இர 
ந்தவராரெனறது தலைவனை நோக்கி நீர் துணைமேற் பிரிந்தபோது யுத்தத் 
திலிறந்தவர் யார் என்று போய் வந்ததாக மயக்கத்தாற் கூறினாள் தலைவி 
என்க. இதற்கு மேல் கோள் திருச்சிற்றம்பலக் கோவை பொருள் வலம் 
பிரிவு முனிவருமன்னரும் என்னுஞ் செய்யுளைப்பார்க்க நறும்புனல்- 
பனிநீர் குருத்து - 

வாழைக்குருத்து . 
( ருகஉ ) நேற்றுப்பிழைத்தமை கண்டார் என்பது பிரிவை யறிவி 
தலுந்தலை விசோர்வுறப் பாங்கி செய்த உபசாந்தத்தாற் பிழைத்தமையை 
சென் . எனவே வேற்றிடத்திருந்து சன்னத்தஞ் செய்வதாயற்று . 
தின்போலானை யென்பது இவள் பட்டமகிஷியாதல் போலதுவும் பட்ட 
த்தியானை என்றபடி . மாற்றுக்குதிரை - அஞ்சற்குதிரை . ஆறு சேனை 
என்பது மூலப்படை . கூலிப்படை . நாட்டுப்படை . காட்டுப்படை . ணை 
ப்படை , பகைவருதவியப்படை என்பனவாம் . ஒற்றர் கூற்றுக்கொருவரு 
மானார் என்பது ஒற்று விசாரித்தவனோ ஏகாந்தமா பித்தலை என்க . 

( ங்கா ) துணைமேற் செலவை யெண்ணார் என்பது துணையாகச் 
செல்வதில் வரும் பணச்செலவை யெண்ணிப் பார்க்கிறவால்ல வெனி 
னுமமையும் . பட்டல் --கோபவிரிவு . டேவந்த அல் அல்- இருள் . 
பகலோரையுறுவதுவே என்பது இப்போது சாய்ங்கால மாயிற்றுப் பக 
லோனாகிய சூரியனை யுதயத்திற்றெரிசித்தல்லவோ பிரயாணப்படவேண் 
டும் இரவிலே வருவார் அப்போது பேசிக்கொள்வோ மென்றவாறு . 
காடேவந்த யிரவிலேலக்கினம் போதாது பகலிலே லக்கினம் 
ன்று கூரலு மொன்று . 

(நச ) நட்டவர் நட்டாளர் . அடுத்தவர் - பகைவான் மெலிந்த 
வர் . கோயநடத்தினர் - முன்னுதவி புரிந்தவர் . விட்டவர் - ஒருவன் மேல 
லுப்பியதாலிளைத்தவர் . கிளையார் - இறைவிகிளையர். சிலையிற்பட்டவர் 

கன்னின்றானெந்தைகணவன்களம் பட்டான் . முன்னின்று 
மொய்யவிந்தா கென்னையர் , - பின்னின்று கைபோய்க் கணையதைப்பக் 
காவலன் மேலோடி யெய்போய்க் கிடந்தானென்னேறு . என்ற புறப்ப 
ட்டானறிக . பின் மறுப்பாரார் என்பது நம்முடைய கிளையிற் பெண்பிற 
ந் பேர் பின்காயத்துடன் வந்தவர் யாராகினமேறிட்டுப் பாரார் அவ்வளவு 


நன்ெ 


என்பது 


1 


பை . 


- 


– அ மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை. 
மானத்தையுடையவர் என்றபடி . பாவையர் அனுப்புவர் என்பது அவா 
மனத்திடத்தைக் கூறியுடன் படுத்தியதாயிற்று . 

{( நிகரு ) வேறொரு பிரிவிற்குத்தலைவியிடை யூறு சொல்லினுமிதக்கு 
ச் சொல்லப்படாமையாலித்தன்மை செய்யுளிற் கூறினார் இத்தன்மை 
யள் முன் மயங்குதலாமோ வெனிற் சொல்லாது போவதிலக்கணமாதலா 
னிப்பிரிவிற்குச் சொல்லிக்கொண்டேனும் , குறிப்பினுணர்த்தும் பெறற் 
கருங்கிழத்திக்கு என்பதனாற் குறிப்பினுணர்த்தியனும் போகவேண்டு 
மென்பதை நோக்கயென்க . சொல்லினாவதென்னை 

யென்னிற்கற்பு 
டையாளாதலானிச் செல்யுரிற்கூறியாங்கு நடப்பித்தாலிடையூறு வாரா 
தென்பது மனு நீதி யென்க . கொடு கொடு வெடுவெடு, என்பது கோப 
க்குறிப்புப்போற் கற்பித்த சொல்வியப்பு . ரின்றகாரிகை , இவள் கொடு 
என்பது பாங்கின * யென்பது தலைவனையென்க . 

( நிகசு ) ஆந்து வகைச்சுற்றம் - படைத்தொழிலோர் . சிமித்தம் பார்ப் 
பவர் , ஆயுள் வேதியர் , அடுத்தநட்பாளர் , பார்ப்பார் என்க . ஐங்குழு 
என்பது மந்திரி , புரோகிதன் , ஒற்றன் , சேனாதிபதி , துதன் ,என்க . 
எட்டமைதியுள்ளோர் என்பது காரியக்காரர் , வாயில்காப்பாளர் , மருத 
மாக்கள் . படைத்தலைவர் , தழுவியசுற்றம் , யானைப்பாகர் , குதிரையேற் 
றக்காடர். காவிதிகள் என்க . அரண்முற்றல் எதிரிகோட்டையை 
வளைத்தல் , கங்சிவத்தல் - தீப்போடுதல் . 

( ருகஎ ) வருதற்குரிமையில் -தி ைகொடுத்துக்கான வருகிருேமென் 
நான் முற்றப்பட்டிருந்ததெல்வர் செயலற்றுரைதலால் . எணியுஞ்சப்புங் 
கைமாறினார் என்பது இவர்கள் எணி வேகிமைநிறுத்தினார்க 

ர்கள் . தெவ்வர் 
கோட்டைக் கதவு தாழ் திறந்தார்கள் என்றவாறு . சீப்பு உள்ளிருந் 
திடுங்கதவுத்தாள் . வருதற்குரிமையில் எணி மாற்றினர் , சீப்புமாற்றினர் . 
என விரண்டிடத்துங்கூட்டுக . 

( ருக அ ) அலர்முலைமாதர் - பலர் தூற்றிய முலைமாதராகிய பரத்தை 
யர் . உலகியல் நோக்கியென்பது பரத்தையர் உலகியனோக்கி விடுத்தலை 
யென்க . அவர்களுக்குப்பணமே பொருளல்லா துலகியல் பொருளல்ல. 
வென்றாலுமிறைவி நீராடியபின்னீராறு நாளும் பிரியினிறைவனுக்குச்சிசு 
கத்தியும் , நாகமுமாகியவிரண்டிடையூறும் வருமென்றெண்னியதாயிற்று . 
தாசிகளுமுலகியனோக்கின ராயின் " சரீக்கமுள்ளயானிப்பிரிவுக்குப்பொ 
றுப்பதே பெரிதென்றாள் என்க . தேவர் இருவருக்கு நிலவு விமானம் 
கொணர்வார் என்பது வீரசுவர்க்கத்துக்குத் தலைவர் சென்றாலிதசிங்கா 
ரம்பண்ணி யெனக்குங்கொண்டு வருவாரென்றருமாணத்தைக் குறித்துக் 
கூறினாளென்க . அநுமானம் 

உடன்கட்டையேறுதல் . வர் 
இறைவினிறைவியர் . 

( ருக கூ ) தனித்துறை என்பது இறைவன் மகனை . வால்சென்று 
தனித்துமையென்பது பலர் வணங்குகின்றார் , சிலர் வணங்கவில்லையிக் 
காரியந் தீர்த்து வருகிறேனிது சமாசாரத்தைத்தனித்துச்சொல்லென்று 
தன் மகனை முன்னுதாக வனுப்பினானென்க . நேர்தல் - உடன்படல் . 

( ருஉ O ) புகை கண்டு என்பது மருவலரூரையழற்படுத்தல் கண்டது . அ 
திரதர் யார்க்கும் புறங்கொடுத்தமிகைகண்டு என்பது தன்னிடத்துக் சேக !! 
மாக வருகிறவதிரதர்களுக்குப்புறங்கொடுத்தான் என்றபடி . அதாவது அவ 
ரைப்பிரிந் திறைவன் முந்தியவிரைவு . அஞ்சுகம் - அழகியகிளி , ஐந்துயுகம் . 
வெறுத்திருந்தேனல்வேன் ஓரிரவைந்து கமாக வருந்தினே னென்பதாம் . 


மயூரகிரிக்கோவை யரும்பதவுரை , 


ண 


தல் . 


( ருஉக ) எண்ணான்கிலக்கணமுள்ளவர் என்பது தலைவரை வந்துழி 
மகிழ்ச்சியிறைவனுமிறைவியுந்தனித்தனிமகிழ்தலுமுளவாதலாவிச் செய்யு 
ளிரைவிமதிழ்தலென்க. அவ்வூர்ப்பெண் 

சென் போல்பவர்க்கவ்வாறு 
நன்று என்பது நண்ணார் நகரினுமென்போற் பிரிவுடையாருளர் ; அவருக் 
கிவ்விடையூறில்லை நம்முடைய விறைவனட்டிய வழற்பட்டுத்தலைவனுந்த 
லைவியும் வீரசொர்க்கம் புகுவாராதலானன்றென்றாள் என்க. பனிப்பகை - 
பின்பனியாகியபகை . எண்ணான் கிலக்கணம் - சாமுத்திரிகாலட்சணம் . 

( 22.) அயமேயம் - அசுவமேம் முகலவென்பதனாற் கோமே 
தம் , பவுண்டரீகம் , வாசபேயம் , பாசுபதம் , முதலானவுங் கொள்க . முனி 
வர் குறையையு மன்னர் குறையையரிரப்புவது பொன்னென்பது முனிவ 
ருமன்னருமுன்னுவபொன்னான் முடியும் எனும் திருக்கோவையானறிக . 
தருமமில்லாமாக்கள் என்றது சப்பங்கட்டி மறுத்தவர் , குறும்பரசுசெய்க 
வர் . கள்வர் . குற்றஞ்செய்வார் . சூதாடுவார் , ஆள்வாரற்ற பொருளுடையார் , 
முதலாஞேர் . இவர்களாலீட்டிய பொருள் மாரிலைப்பொருள் . இப்பொ 
ருளைக்கூறவே . மதுநெறிதவாமலீட்டிய பொருள் கூறவேண்டாதாயிற்று . 

( உக ) சிறுகதை என்பது இளவரசாகிய குழந்தையை . பெரு 
வேங்கை பெரும்போர் கை போடு என்பது கையடித்துக்கொடுத் 

பலிபைட் 

பையாற்றுவிப்பதற்குறுதி செய்துதா என்றபடி . 
( நீஉ ) மும், பாண்டிய தேசப்போது கேசாதி பதியுமருதி 
பாண்டியன் . விருந்துண்டபோது எக்காரியங்கட்கு நாமிருக்கிறோமென் 
றுறுதி சொன்ன துண்டே யவனிடத்திற் சொன்னாற் பாண்டிய னெடுத் 
தபணம் போக மேருவிலிருக்கு மிச்சப்பணத்தை யெடுத்துத் தருவான் 
என்று கூறிப்பிரிவிற் குடன் பாடாளாயினாள் என்க . விருந்துண்டது 
மீட்சித்திணையிற் பாக்கியர் கேட்டு ஈற்றாய்க்குணர்த்தற்றறை யிர்காண்க . 
தோகை வெற்புந்தமிழ் மதுரையாண்டவன் றேசமன்றோ வென்பது 
மேருவைச் செண்டாலடித்துப் பொன் கொணர்ந்த வக்கிரப் பெருவழு 
தியாகிய முருகக்கடவுளுடைய வாட்சியுடையதன்றோ? நாம் 
வேண்டினின்னுமம் மேருவில் மீதமாயிருக்கும் பொருளை யம்முருகவே 
ளே கருவனெனக் கூறினாளெனினு மமையும் 

( ரு உரு ) கொடுக்குந் தொழிலைக் கொடாதோன் என்பது 
த்தொழிலைப் பிறர்க்கீயாது தனக்கேயுரிமையாக்கிய முருகனை என்க . 
மதுரை , கோவர்த்தனகிரி , காண்டவவனம் . வீரமயேந்திரம் , என்னமிந் 
நாலிடங்களினமேழு மேகங்களு மழை பெய்தது திருவிளையாடல் பாகவ 
தம் . பாரதம் . காந்தம் இவர்றானறிக , இம்மணம் என்பது இறைவன் 
கலியாணக்கை. தடைப்படுமே 

கொடை என்பது முருகள் 
கொடையை . 

உக ) மேல்வாரப்பொன் ரிலைப்பொருள் . பிறர்பொன் 
மறரிலைப் பொருள் . தம்பியென்பது - தன்மகனை . கோலாகலம் - ஆடம் 
பரம் . வாரம் - அன்பு . 

( ருஉஎ ) சோற்றுமுகம் - அன்னம் பரிமாறுங்காலம் . நடையினு 
மார்பிஐஞ் சோர்வு - காலபர்வம் . துனீக்கமும் . காம்பூலங் கொடுக் 
கின்றபோது சுண்ணாம்புக்கு நீற்றுகிற முத்து விலைபெறுமா நீர்சம்பாதிக் 
கிற பாக்கியம் என்றாளென்க . பொருண்மேற் பிரிவிலின்பமில்லையென 
வேகிரியா திருந்தாற் பொருள் வாரத்தில்லையென்பதாயிற்று. 


பணம் 


. 


கொடை 


மகன் 


மா 


- 


50 


M 


ஆடைகள் . பரி 


மயூத கிரிக்கோவை யரும்பதவுரை, 
( 52 அ | . வி + வலிங்கம் என்பது மலைமேற் பிரகாட்டத்திலுள்ளது . 
(ரு /உ ... ) ஆ - பசுக்கூட்டம் . கலை 

குதிரைகள் 
சாளிகை - பணப்பைகள் . இப்பொருளியாமைற நிலைப்பொருள் என்க . 
குயிலைக்குரல் நெரித்தார் என்பது தக்கன் யாகத்தில் வந்த விந்திரனாகிய 
குயிலைக்கழுத்தை நெரித்த வீரபத்திரக்கடல்ளை யென்க 

( GRO ) கஞ்சம் தலைவியிருதயகமலம் . ஏரூர் , வல்லம் - தலை.விமு . 
ஓரூர் . கல்யாணம் - பொன் , ஒரூர் , சுபம் மற நிலைப்பொருள் நன்றல்ல 
வென்றும் வசந்த காலம் வந்ததென்று ரைவி கலங்கிய குறிப்பறிந்து 
பாக்கியானவள் கொள்ளை வாய்த்தனராமென்று திரும்பிய சர்கோடன் 
சொல்லி வசந்தகாலத்திலிடையூறு தவிர்த்தாள் என்க . 

ஞ்சு பண்மயில் 
வெற்பாருக்கென்றனர் என்பது மாலைப் பொருளென்று கவிைகொ 
ண்ட துக்கந் தவிர்த்தற் கென் க . வல் - சூதாடுகருவி . 

( ருங்க ) பொறை - மலை . பொறுத்தல் , அகம் - வீடு , மனம் . வந்து 
சேர்குவது என்பது முறையே , பொருளும் , பாடலும் . என்க . ஆறு அறு 
என்பது ஆற்றின் பேரிலும் , உடலாறுதலின் பேரிலு மாம் . வஞ்சகியல் 
லவே யென்பதனால் என் பொறையாற்று. 

( 5h. ) கன் றியகாமத்தினால் வருமன்னன் என்பது இருதுபர் 
னனை . சொடிஞ்சி - மேன்மொட்டு . 

( ரு.ந...) வனங்கள் புட்ப சாலங்களானிரைந்து விளங்கு மாற்ற 
னிறைவி போல நினைந்து தலங்கினனென்க. குயலைப்பார்த்துச் சொற்ற 
தனாலும் , மங்கள் புட்பித்திருக்கிற தென்று கூறினமையானும் வசந்த் 
கால மெனவறிக. கூடச்சென்றாளென்பது உரு வொக்தோற்றலை 

( ருஙச ) பொன் மயில் - பின்முறைவது வைப்பெருங் குலக்கிழத்தி . 
உற்றது என்பது தலைவி வீட்டிற்கு வந்தது . பஞ்சவனக்கிளி - தலைவி . 
புக்கதென்பது இருக்கின்ற விடமலங்கரித்தாகென்க. 

வெள்ளன்னம் 
காமக்கிழத்தி . ங் 

து என்பது 

அலத்தியெடுக்க வென்க. பூவை 
தற்பாத்தை எதிர்ந்தது என்பது அட்டமங்கலங்களோடெதிர் கொன் 
டதை 

யென்க . அருள் விரும்புஞ் சிறுகுடல் என்பது பாங்கியை . நாண் 
கொண்டது என்பதற்கு இறைவர் வந்தடைனே பாங்கனுக்கும் , பாங்கிக் 
கும் . முன்னே கலியாண முடித்தலான் மங்கலநாண்கொண்டனள் என்க 
அன்றிக்கலியாண முயற்சியறிந்து நாணிக்கொண்டாள் எனினுமமையும் . 
சிங்கம் என்பது தலைவி பெற்ற பிள்ளையை . சிங்கம் கல்யாணமாக மகிழ்ந்த 
னர் எனக்கூட்டுக . 

( கூரு ) இறைவன் வருமுன்னிறைவி கண்களிறைவன் கைவாள் 
போற் சிவந்திருந்து . இறைவன் வந்தபின்னிறைவி கண்கள் தேர்ப்பாகன் 
கைப்பட்டுத் திரும்பக் கொடுத்தவாள் போல் வெளுத்திருந்தது என்க . 
சிவந்தது இரத்தம்படுதலாலும் , வெளுப் / துடைத்தலாலும் என்க . 
னவே வாளுறையிடு முன்றேர் விரைய வந்தது பாகன் 

விரைவினாலும் 
வசந்த காலக்கினாலும். மண முதலிய வற்றலுமென்க. 

மயூ கிரிக் கோவை யரும்பதவுை 

முற்றிற்று . 


பிழை திருத்தம் 


பக்கம். 


செய் 


யேள்.. 


வரி . 


பிழை . 


திருத்தம் . 


4 


1 

1 
3 1 :3 

11 
(63) 


7 41 
8 
11 ( 9) 
1 ). 70 
13 

78 
14 80 
15 12 
20 180 


அன்னதென் . 
நீந்திலேன் . 
சுலைவுற. 
கொண்ட . 
வேல் . 
கருணையுண்டே , 
சார்துடியோ. 
நேர்த்தனமே . 
உம்பர்க்கில்லை . 
உற்றொருநான் 
தன்னோற் . 
தெரியேம் . 
மடவார்க் . 


விளைந்து . 


1 


அன்னத்தின் 
நிற்கிலென் 
சுலவற 
கொண்டு 
வெல் 
கருணையுண்டென் 
சார்ந்ததுடியோ 
நொந்தனமே 
உம்பர்க்கல்லை 
உற்றொருநாள் 
தன்னோர் 
தெரிக்கேம் 
மடவார் 
விழைந்து 
சஞ்சாரிகம் 
நானுற்ற 
எண்ணலை 
வேண்டுமென 
தேகினும்போர் 
குழைகாட்டி 
செல்வாய் 
தென்னூர் 
உதித்தனவோ 
கண்டென் 
போக்கி 
கதிர்பொற் 
அசுரேசன 
செய்தென் 
பொருடன 
மயில் 
மென்மையர் 
மென்மையர் 
சொல்லுஞ் 
பாலென் 
தாய்போல் 
கணவர் 
முந்நான் 
தன் வீடென 
விழைவும் 
மாவென்று 


+ 


21 1 
21 156 
2.5 107 
2 ; 158 
: 30 1200 
3.12 ) 2 
30 23.5 

12:38 

124 ) 
37 210 
38 252 
41 271 
45 |29 ) 
47 308 

309) 
18 314 
19 326 


1 


+ 


சஞ்சாளிகம் . 
நாணுற்ற . 
எண்ணிலை . 
(வேண்டுமன 
தேகினும் பொற் 
குழல்காட்டி , 
செய்வாய் . 
துன்னூர் . 
உதித்தனவே . 
கண்டேன் . 
நோக்கி . 
கதிர்போற் 
அசுரேசன் . 
செய்தேன் . 
பொருள தன் . 
மயல். 
மேன்மையர் . 
மேன்மையர் . 
செல்லுஞ் . 
மாலென் . 
தாய்ப்பேர் , 


12 


10 


கணவா . 


52344 
53 346 
57 377 
57 377 

378 
60 396 
651426 
66 431 


. 


முன்ஞான் . 
தம்வீடென . 


விளைவும். 


1 
2 


மாலென் 

று . 


P 


வரி , 


பக்கம், 


பிழை . 


திருத்தம் 


67 148 


3 


சிக்குப் 


க்கப் . 


65 444 


இதுவும் அடுத்த கவி 
யும் தலைவி கூற்று என்பது 
பிழையென்று தவிர்க்க 


மன்னராட்டை . 


68 1444 
IS 1400 


மன்னரட்டை 

இல் அவனொடு பாங் 
கொடு பாத்தையைப் பழி 
தல் என்பதில் பாங்கொடு 
என்பதைப் பிழையென்று 
விலக்குக. 


- 


410 
154) 453 

454 


யாளுமப்பாவையும் 
பொய் 


தனக்கி 


71 468 
71 1169 
71 471 
1. 489 
T.) 447 
78 514 
80 1526 
81 1532 


யாளும்பாவையும் . 
போய் . 
தனக்கு . 
பிள்ளைப்பேரிட . 
புன் சொல் . 
அரிக்கிலின் , 
" ன்சொல் . 
நெறியெனப் , 
கொண்டேன் . 
பட்டவர் . 
மான் மலை . 
சென்ற . 


பிள்ளைபேரிட் 
பின்சொல் 
வரிக்கிலன் 
முன்சொல் 
நெறியென்ப 
கொண்டென் 
பட்டனர் 
மயின்மனை 
சென்ல 


3 
3 
4 
3 
1 


செய்யுள் முதற்குறிப்பகராதி 


செய்யுள் , 


பச்கம் . 


செய்யுள் 


பக்கம் 


ஆங்கேயறு 


... 


தந்தான் 
கத்தினி 


17 
7 ) 
19 
" 1 


நம்பிர்மம் 
ரமென 
க்கினிட் 


34 
4 . 
8 
3.) 
T ) 
5-1 
26 
17 


சபபடை 


1 ) 


உடவியெலாம் | 
டிப்பார்பலர் 
டியைப்படா 
ஒண்டமும் 
புண்டர்பணி 
புண்ணாத 
இயலணி கை 
மண்முற்றின 
நவிற்சங்கா 
ருணிதிப்பா 
கருவியும்வெற்பும் 
களை மறந் 
ல்லவைநீக்கி 
லிளங்கோ 


19 


ஆடியகா 
ஆடுங்கொடி 
ஆட்டுக்கு 
ஆண்டவன் 
ஆண்டிருக் 
4 கிமலரை 
ஆதியிலாக்கி 
ஆயமுள்ளார் 
ஆயாதவர் 
ஆயிரம்வெ 
ஆயிரகோடி 
அகப்பொரு 
அறியத் 
ஆர் வீட்டின் 
அலமொன் 
ஆவுங்கலை 
- ஆரியரு 
ஆறு பெரிதி 
ஆறுமுகன் 
ஆறுமுகே 
- அருவாய் 


( 4 


80 
1 ) 
33 
21 


******* 


வவகை 


:::::: 


37 
56 


0 


எற 


அழிக்கின் 
அறரிலை 


அனாலும்பட் 


அன்கணெழு 


T ) 


யாை 


பனைக்கு 


. 


70 


அனலுக்கு 
அ 
அன்பனிவன் 
என் பினிற் 
என்றிலன் 
ன்னையெனும் 

னையெமை 
என்றைத்தின 


இங்கேயிறை 
இசைந்திடு 
இடை னை 


இடைவிடு 


3. ) 
:3 : 3 
1 ( ) 
51 


T 


னங்கள் 


இந்திரனூர் 
இரண்டுதன 
இதவிர் 
இரவேயிரு 


ஆகமவேத 
ஆங்கா மும் 


7 ) 
13 


47 


செய்யுள் முதற்குறிப்பகராதி . 


செய்யள் . 


பக்கம் . 


செய்யுள் . 


76 


11 


என்றைக்கும் 
என்ன புகல் 


:: 


இருவாரெதி 
இரை தேடி 
இலக்கத்தொ 
இழகுமணி 
இறைமகன் 


7 
38 
41 


13 


இனத்தின் 


இன்னாமை 


எ அல்லாமல் 
எவிய்தாயர் 
எரா, மேட்து 
எறியமேகம் 


. 


உ 


ஐ. 


5 ) 
(60 


பபந்து வகை 
யாமமுவகை 


29 


உண் 


ஒ . 


உங்களை 
உடம்பு முன் 
" டைநகை 
எண்டமர் 

எனாத 
உண்ணாளென் 
தவிபுரி 
உய்த்தகயன் 
உரவினைசெய் 
உருக்குமணி 
" டடைத்தது 
டெரைப்பர் 
உலகியஞே 


31 
73 


ஒட்டித்திரு 
ஒருங்கடிசி 


: 14 


1 


. 


ஒருை 


ஒருநாளும்பா 
ஒரு மலரிற் 

ருமையினீ 
ஒருவிரல்கா 
ஒழிந்தார்கமர் 
ஒன்றாகிமுப்பத் 


ஊ 


மாரிருந்தா 
" " ருடனாக 

ர்காண் 


40 


பர்ககன்றோ 
தாதிருந்திலர் 
ஓதுமுருகன்கை 
தும்வடக்கு 


எ 


எங்குஞ்செந் 
எண்ணான்கில 
எப்போதருள் 
எருக்கொடு 
எல்லார்கிரண 
எழுதியசித்திரம் 
எனைமேலென 
என்சொற்கிரங்கி 
என்மாலையோ 
என்றன் விரு 


T ) 
4 ) 
2 : 3 
10) 
28 
20 
26 
22 
233 


கஞ்சம் புகுந்து 
கடம்பெற்ற 
கடும்பனைக்கை 
கண்டன்னை 
கண்டிக்குப் 
கண்ணாயிடம் 
கண்ணான தா 


செய்யுள் முதற்குறிப்பகராதி . 


செய்யுள் . 


பக்கம் . 


செய்யுள் . 


பக்கம் , 


3 


(34 


. 


க்குங்க 


காவேத்திய 
கானவரும்படை 
கானரிருவர் 
கான் சாண்ட கூ + 


8 ) 


சின்னரில் 


கி . 


Lci 


ஏ ா , ம் 


கட 


கு . 


36 


கம் 


7. ) 


கும்பிடமோது 
குருகினபே 
குருட்டின / 
குல மடபாதர் 
குவளைன் 
குள் கண்ட 

போ 
குறியான் வலு 
குறந்துபாவாடை 
குன்றக்குடிக்கும் rேini 
குன்றக்குடிக்கும் சன்ன 
குன்றக்குடிக்குமம் சன்பக் 


{ 9 
.) 2 


30 
1 ) 
73 


பன்மறி 


:) 
( 50 


எ 


கூ . 


1 : 3 
( 7 

5 
14 
19 


கூடுபத முந் 
கூந்லென 
தலக்காடு 


7 , 
3 ) 
15 


21 


- 


கை . 


கார்வாடைகோ 
காலங்கை 
காலஞ்சுமே 
காலிட்டவா 
காலிருந்தாலு 
காலிற்பணி 
வில்விளங் 


4 
26 

4 
2 ) 


733 


: 


கைசசமுதாடு 
கைம்மலர்வாய் 
கையன்றிமெய் . 
கையாயுக 
கையிரண்டா 


காலம்விழை 


27 
(1 ) 


... 


செய்யுள் முதற்குறிப்பகராதி . 


செய்.புள் . 


பக்கம் . 


செய்யுள் . 


கொ . 


சுவர்ப்படுபந் 


சுனை தீர்ந்த 


36 


சூ . 


( கொங்கைக்கு 
கொடுக்குந்தொ 
கொடைகற்ற 
கொண்டு க 
கொற்றவர் வில் 


80 
13 
(6 ) 
13 


சூடன் மதனன் 
சூலக்கடிப்பி 


கோ . 


( ச . 


கோடணை வில்லி 
கோடிக்குளான 
கோவைப்பழ 


14 
3.) 


செங்கனல் வந்த 
செடிதேடி 
செய்யவன்வே 
செருக்தொன்ற 
செல்லியல் 
(செவ்வரியே 


ச . 


சங்கமுங்கை 


( 14 


4.காரகா ) 


4- கையை ur / 


- 


ஞ்சவகன் 
ம்போளிலை 


\ f + யாதயாய 

+ 
| 4 வவலில் 


பு 


37 


(சேவேற்றிடு 
சனாபதிக்க 


சா .. 


சொ . 


ஞ்சான் 
மா ! ம ையென் 


8 ) 
17 


பாரிக்கு தாவடி 


சி . 


சொரூபம் கொ 
சொல் விலக்கி 
சொல்லாதன 
சொன்மாலை 
சொன்றிக்கு 
சொன்னாரு.த்தா 


சிங்கத்தின் குட்டி 
சிச வசாகம் 
சிற்றுள் கர்பி 


71 


சோ . 


ச . 
பதையும் கொ 
சார்சயர் 
சீரூருங் காரை 
சீவகன்றந்தை ... 


சோகமுறா 
சோற்றுமுக 


42 
15 
75 


ஞானதொரு 

ரூப 


த . 


1 , 


சு ! து கந்தன் ... 
சுருமறைய 


தக்க பகுதி 
தக்கினுமெச்சி 


செய்யுள் முதற் குறிப்பகராதி . 


செய்யுள் ... 


மக்கம் . 


செய்யுள் . 


பக்கம் . 


தங்க 


16 
10 


3 
-1 


டிய வாசி 
நாட்டிய தொடை 
2. பானவர் 
_ pi s 

ப. தாம் ! 


தையன்ன 
உந்தைபணி 
தருவார்த்தை 
தருவேங்கை 
தலைநாள் 

நாவிடை 
லையாயவர் 
கனத்திற் சிற 
தன்குற்ற 


=3FAS 


தே 


. 


பன் 


(லவன் 


தா . 


தே 


7 :) 


காகத்தினாம் 

பி 
தாசானு தாக 
தாமரை போன 
காமளை மேல் 
தாமரை மேற்பனை 
தாராச்சபதம் 
தா ரதியார் 
தராமுகல 
காருகவெற்பு 
தாருகன் பாசு 
தாவின் மா 
கானக்கு முன் 


--- 


: ! - 4 பென்மம் 
தாப்பழு 
வம் சிறந்த 
தேவையை மேம் 
தோத செல்வ ... 
தேவை பாயர் 
3 bed D பாபு. 
கனிம்சிங் 
வக்க 


71 
1 . 
3 


மாந்தளை 


தன்காறும் 


தை . 


பர்படா , 


17 ) 


தோ 


திக்கோருடன் 
திரண்ட குமரி 
திரிகரிப்போ 
எருமான் மரு 
கியைக்கடவே 
தின மேலுள் 


از 


1 . . 


கொ 
தொட்டியமாடி 
பாட்டிற்சி 


38 


தோ . 


T ) 


தத்தட்டுகள் 
தீராத நெஞ்சு 


தொல்ல படாத 
ஆகா . யர் அ ... 


18 


3.1 


தூ 


6 . 


38 


78 


S ங்கினனே 
தாண்டியதே 


நட்டவர்க்கு 
நம்மனை வாழ் 


( 5 


செய்யுள் முதற்குறிப்பசராதி . 


செய்யுள் . 


பக்கம் . 


செய்யுள் 


பககம 


நல்ல தண்ணீர் 
நன்றே தரும் 


( 61 


5 
TO 


நா . 


நாடுநமதன்ற 


நாலின் முது 


பணித்தாம் 
பணணா ! 
பணணுசு 
பந் 

நடி பால் 
பந்தனகொ 
பந்தினைக்கார் 
பந்தெடுத்தாய் 
பரதர்குலம் 
பரத்தை செசி 
பல்லாயிர 
பல்லார் பயன் 
பழைய செயலும் 
பன்னாளம் 
பன்னீரில்லா 


24 
1 ) 
14 
( ) 


நாலெனுஞ்சாதி 
நாளொன்று 
நானுரைத் 
நான் சேடெழுத் 


13 
33 
57 
19 
(67 
40 


கானவை , 


1 ) 


23 


11 


நி . 


நாடிய ஈனை 


பா . 


பரம்பப் பசித்த ... 
ல்லென்ச 
னை ,4 ), பாருது 
ன்னயபோ 


157 
H 
30 


16 


நீ . 


| 


பாடாத்தும் 
பாடியதும்பி 
பாப்காய்கச 
பாய்தந் , கோ 
பா தக்கோர் 
பாரினும் 
பாருலகில் 
பார்க்கிலும் 
பார்மெலரை 
பாலிக்குச்சொல் 
பாலும் பழமும் 
பாலெனக்கே ..... 
பால் சர்க்கரை 
பாவை நீக் : 


றி வீர்நெறி 
நீருற்ற புள் 


1 
31 
30 
15 
1 
5 
:35 





2. ) 


கே . 


419 
34 


நேசி , பாதை 
நேத்தி மூன்று 
நேற்றுப்பிழை 


* 


பஞ்சம் வன்காயம் 
பிடியானை 
பிள்ளையக் 
பிறப்பொன் 


45 
57 
71 


57 

0 
20 
5 
70 


பக ததிலே 
பகர்தேவிய 
பங்கந் தரும் 
பங்காளும் 
பஞ்சணைமேல் 
படையவர் முன் 
படையோடெழுந்து 
பணமுடியார் 
பதச்சத்ணின் 


பு . 


81 


7 . 


40 ) 
56 
17 


புகவந்த 
புகைக்கண்டு 
புண்ணியதோ 
புலனைந்திலொ 


15 


செய்யுள் முதற்குறிப்பகராதி. 


செய்யுள் .. 


பக்கம் . | 


செய்யுள் . 


பக்கம் . 


புலியையுனக்தை 
புனங்காவ 


19 


பொன்னும் கரு 
பொன்னை மறை ..... 
பொன் வாசம் 


26 


போ . 


போதந்தன 
போரினிலே 
பார்புரி 


4 


பூங்குழைமா 
பூதேவியம் 
பூமலிசூன் 
பூமேலுண்டே 
பூமேவு பொற்பிடி 
பூமுகபக்கத் 
பூலோகத்தின் 
பூவடுகான் 
பூவிற்கொடுக் 
பூவண்செல் 


--- 


வன் " 


( 1 ) 
30 


- -என் 


மங்கார்ந்து... 
மங்கை 
மட்டார்ந்த 
மணிமாட 
மதுமலர் 
மலிரிவ 
பால்வன . 
மருகியை 


22 

* 
TH 
(1 ) 

5 
61 
17 
13 
5 ) 


( ப . 


. 


[ [ 


பெண்கூற்றம்..... 
பெண்ணள் பிரி... 
பெரும்புத் 


பே . 


29 
27 


( ( ப + பி . மனை 


.. 


38 


1 / 


பை . 


மருவார் குழை 
மருவிப்பிரி 
பரும் கதை 
பலர்தேடி 
மலைதாங்கு 
மலைமேலருவி 
மறிபிணை 
மறுமார்க்கள் , 
மறையாம் 
மனத்தின் 
மனவோ 
மன்னர் கொடு 
மன்னர்க்கு 
மன்னர்பின் 
மன்னன் முசு 


பைத் தாரன 
பைதாமரை 


72 
3. ) 
7 : 3 
3. ) 
21 
20 


பொ . 


. 


46 


மா . 


பொருகும் பராசி 
பொருசூரனார் . 
பொருந்திட முண்டு 
பொருந்தின 
பொன்மயிலு 
பொன்னலர்கா 
பொன்னாரணி 
பொன்னாண்டி 


72 
81 
21 


மாகாயம்பாய் 
மாதரைமே 
மாதாகும் 
மாமன் பணி 


40 
17 
37 


:) 


செய்யுள் முதற்குறிப்பகராதி . 


செய்யள் . 


பக்கம் 


செய்யுள். 


பக்கம் 


மா ன்பரி 


4 


மேலார்பகை 
பேலாறுகால் 
மேல்வாராய் 


80 


மார்பினிற் 
மாலிலரவம் 
மாலையிலே 
மால்வைத்த 
மாவென் / 

ம 
மாவேவடு 
மாவை பன் 
மானுக்குப் 


:) ) 
-1 
:36 


மை 


.. 


11 


மைக்குயில் 
மைப்பார் 
பையாரு 


( :) 
41 


வ . 


. 


எஞ்சுமென் 


I 


பன்றகு 
என்னென 


21 


மீ . 


றிநடை, 


.1.1 


மு . 


வஞ்சிக்கொடி 
வட்டின்ம 
வண்டினம் 
வந்தர்மற 
வம்பார்புவி 
வாரு 
வருடமொன்சி 
வருடாலையா 
வருமுனென் 
வருவாயிவர் 
வலையிட்டும் 
வல்லிக்கொடி 
வல்வியெழுதிய 
வல்லென் 
வளப்பவை 
வள்ளல் 4 மாலி 
வள்ளர் மயல் 
வனத்தில் வரும் 
வன்னிகொட 


3 


முட்டத்தம் 
முத்தக்குடை 
முத்தத்தை 
முத்தாயர் 
முயக்கிடை 
முயலுங் கலவி 
முருகாவுன் 
முலையள் செ 
முன்பகை 
முன்னிய 


=====Fs54 


: 34, 


... 


30 


1 ) 


42 


T ) 


மூன்று சைத்தரு 
மூன்டை ரெண்டில் 


மே 


வாட்தங்கிரு கா ... 

ல் 
- ) ) | வாட்பது 

வாண்மையும் 
வாய்க்கார்ப்புனல் 

வாடாதிருங் 
15. ) வாபாதுவ 
3 வாரிசசக் 
19 வா மல்வளை 


மேகம்தேறிய - 
மேலாமயில் 
மேலந்திரு 


.4 


செய்யுள் . முதற்குறிப்பகராதி 


செய்யுள் . 


பக்கம் . 


செய்யுள். 


பக்கம் 


.. 


வீ ... 


11 . 


வாழ்கானை 
வாளாவினவி 
வாளுக்குவின்மை 
வானத்திரவி 
வானத்திற்செல் 
வானிலிடித் 
வானுண்டதே 
வான் மறந்தா 


7 
18 
51 

4 
59 
18 
15 


77 
34 


18 


வீடுகடோறும் ..... 
வீடுமலை 
வீட்டிர்குழ 
வீகண்டா 
வீறிர்பிரிந் 

வெ . 
வெப்புங்குளிரு 
வெப்புற்ற 


... 


வி . 


25 
) 


வே . 


::: 


15) 
37 
(1 ) 

1 ) 
(60 
36 


58 


விடைக்கொடி 
விடைபிலிரு 
விண்காவுறை 
விண்டவிளக் 
விண்ணாட்டு 
விண்ணிலுதி 
விண்பார்த்த 
விதியோ 
விமுக்குமுலகு ... 
விரும்பிமுன் 
விரும்புகவசம் 
வில்லையெடா 
விழலுக்கு 


வெகித்த 
வேங்கைத்துறு 
வேட்டம்புரி 
வேண்டும்விரு ... 
வேதமுனிவர் 
வேதியனீசுர 
வேலைவிரும் 
வேறுப்புகலற்ற .... 


::::::.::::::::::: 


:::::::: 


... 


80 
75) 
80 
7 ) 
37 


38 
10) 


. 


வை . 


விழிக்காலி 


12 
1 ) 
30 


விழ்போலுமா 
விழிமீதிருந்து 


வையம் விட்டே 
வையாபுரி 


( 
61 


விழியாரிமை 


வினைக்குறை 


7 
1 ) 


LIBR 


Y. S. 


23502 


MADE 


AS.9 ) 


